Dr. U. V. PAAMINATHAYAR LIBRARY. 

TIRUVANMIYUR, MADRAS - 41 . 


அன்பளிப்பு 


கணபதிதுணை . 


திருச்சிற்றம்பலம் . 


ஸ்ரீ மேலைச்சிதம்பரமாகிய 


திருப்பேரூர்க் கலித்துறை அந்தாதி . 


திரிசிரபுரம் , 


வித்வசிரோமணியாகிய மகா--ா - ஸ்ரீ சி . தியாகராசசெட்டியார் 
அவர்களிடம் கல்விபயின்றவரும் , கோயமுத்தூர் இந்துக் 
காலேஜ் பிரதம தமிழ்ப்பண்டிதரும் ஆகிய 

கும்பகோணம் 
ஆர் . சபாபதி பிள்ளையவர்கள் இயற்றியது . 


மது 


மேற்படி பிள்ளையவர்கள் முதன் மாணாக்கரும் நாமக்கல் போர்டு 

ஹைஸ்கூல் தமிழ்ப் பண்டிதரும் ஆகிய மதுக்கரை 
சி . ஆனையப்பமுதலியார் செய்த உரையுடன் , 


வெள்ளக்கிணறு சீமான் மகா--ா - ஸ்ரீ 
சி . வெள்ளியங்கிரிக்கவுண்டர் அவர்களால் 

அரங்கேற்றுவித்து , 


கோயமுத்தூர் கே.ஆர் . வி . அண்டு கோ , அச்சுக்கூடத்தில் 

பதிப்பிக்கப்பட்டது. 


1906 பராபவ - ஆவணி - மா 


PRICE ANNAS 8. ] 


Copyright registered . 

(இதன் விலை அணா 8 

. 


அன்பளப்பு 


முகவுரை. 


அறிவருளமைதியடக்கம் வாய்மை 
பொறைநெறிகல்விப்புலமைநிறைந்த 

பெரியோர்கட்கு விஞ்ஞாபனம் . 
ஸ்ரீமேலைச்சிதம்பரமாகிய திருப்பேரூர்க் கலித்துறை யந்தாதி , 
இஃது இடை இடையே சில யமகமும் , ஏனையவை திரிபாகவும் நூ 
று கட்டளைக் கலித்துறைகளாற் செய்யப்பட்டது . இதற்குச் சில 
கண்பர்கள் உரையியற்றித் தரவேண்டுமென்று கேட்டுக்கொண்ட 
மையால் மேற்கோள்களும் , இலக்கணக்குறிப்புகளும் சில எடுத்து 
க்காட்டி அகப்பொருட்டுறைகட்கு முன்னோர்கள் விரிவாக வுாை 
யெழுதி யிருக்கின்றதால் அவைகட்குச் சுருக்கமாக ஒருரையெ 
ழுதி அச்சிட்டு வெளிப்படுத்தினேன் . மனிதர் இயற்கைக்கு மற 
தியும் , அறியாமையும் இயல்பாதலால் எனக்குத் தோன்றாதவை 
களையும் , பிழைபட்டவைகளையும் எடுத்துத் திருத்தித் தருவீர்க 
ளாயின் அவற்றைப் பேருதவியாகப் பாராட்டித் தங்கள் பெயருடன் 
மறுபதிப்பில் அச்சிட்டு வெளிப்படுத்துவேன் . 

இங்கனம் தங்கள் , 
சி . ஆனையப்பன் . 


உ. 


விளம்பரம் . 


இப்புத்தகம் வேண்டுவோர் கோயமுத்தூர்க் காலேஜ் புக் டிப் 
போவிலும் , மேற்படியூர்ப் புத்தகக்கடை பெ . கோவிந்த கௌடர் . 
இடத்திலும் , உடுமலைப்பேட்டை புத்தகக்கடை சோ , சின்னப்ப 
செட்டியார் இடத்திலும் , கும்பகோணம் புத்தகக்கடை மார்க்கண் 
, 

இங்ஙனம் , 
ச . தியாகராஜபிள்ளை . 


டையர் இடடத்திலும் , என்னிடத்திலும் பெற்றுக்கொள்ளலாம் .. 


MAHAMAHOPADHYAYA, 
Dr. U. V. SWAMINATHAIYAR T ! : 34 


சிறப்புப் பாயிரம் . 


சென்னை கவர்ன்மென்டு காலேஜ் தமிழ்ப்பண்டிதரும் மஹா 
மஹோபாத்தியாயருமாகிய மகா--ா.ஸ்ரீ உ . 

- -ஸ்ரீ உ . வே . சாமிநாதை 
யரவர்கள் இயற்றிய , 


கட்டளைக்கலித்துறை. 


ஆரைப் பிறைபை முடிப்போ னரசம் பலகடிப்போன் 
பேரைக் கலித்துறை யந்தாதி பாடினன் பேரை புற்றான் 
காரைப் பொருதண்ணளித்தியாக ராச கவிஞனிடைச் 
சீரைப் பெறு தமிழ் தேர்ந்தோன் சபாபதிச் செம்மலின்றே . 


கும்பம்காணம் டவுன் ஹைஸ்கூல் தலைமைத் தமிழ்ப்பண்டிதர் 
பின்னத்தூர் மகா -ா -ா - ஸ்ரீ அ . நாராயண சாமி அய்யரவர் 
கள் இயற்றியது. 

தரத்தினந் தாதியற் பாவுட னே பத்தி தான் விளங்கக் 
கரத்தினந் தாதியன் பூமனந் தாதிமுன் காண்பருமா 
திரத்தினர் தாதிய லாடையற் கேதிகழ் மேலைச்சிதம் 
பரத்தினந் தாதி பகர்ந்தான் குடந்தைச் சபாபதியே . 


கோயமுத்தூர் சென்ட் மைக்கல் காலேஜ் பிரதம தமிழ்ப் 
பண்டிதர் மகா- n -ஸ்ரீ ச . திருச்சிற்றம்பலம் பிள்ளையவர்கள் 
இயற்றியது . 

திங்க . வழ்முடித் தென் பேரை யீசன் றிருவடிக்கே 
சங்கையின் றென்று புலவோர் புகழச் சபாபதிமால் 
அங்கவி நூறுசொ லந்தாதியை யாங் கேற்றுவித்தான் 
கங்கைய னாகுங் கவின் வெள்ளி யங்கிரிக் காவலனே .. 


vi 


இப்பிரபந்தஞ் செய்தார் முதன் மாணாக்கரும் நாமக்கல் போ 
ர்டு ஹைஸ்கூல் தமிழ்ப்பண்டிதரும் ஆகிய மதுக்கரை சி . ஆனை 
யப்பமுதலியார் இயற்றியது . 

நிலைமண்டி லவாசிரியப்பா . 


நீராடை யுடுத்த நிலமகளுக்கோர் 
பேரா வணியெனப் பெட்பின் விளங்கம் 
முத்தமிழ் பயிலும் மூவேந்தர் நாட்டுண் 
முத்துடைக் கோட்டு மும்மத வேழம் 
பத்தி பத்தியாய்ப் பயில்சோர் நாட்டு 
முன்னீர் குடித்த முனிவற் கருந்தமிழ் 
முன்னருள் செய்த முருகவே ளுவந்து 
மன்னி யிருக்கு மருத மலையும் 
வெள்ளியங்கிரியாய் விளங்கிய கயிலை 
வெள்ளியங் கிரியாய் விளங்கிய வைப்பும் 
மற்றதி னின்று மணி கொழித் திழிந்து 
கற்றவர் புகழக் கரைபுரண் டோடி 
வாஞ்சித் தாடுநர் மலவிரு ளகற்றுங் 
காஞ்சிமா நதியுங் காமர் மஞ்ஞை 
மாதர் கூந்தலை மஞ்சென மதித்துள் 
ஆதரத் துடனே யணைந்தவா கோக்கை 
அம்பெனக் கருதித் துன்புற் றகலும் 
தும்பியுக் தேனும் பம்புபூஞ் சோலையுங் 
கனக சபையுங் கற்றோ ரவையுங் 
கனகமு மோடு மொப்பக் காணும் 
ஐந்தவித் துயர்ந்த வறவோர் மடங்களும் 
இந்து தவழ்மணி யெழிற் கோபுரங்களும் 
விற்பனர் புகழ விளங்கிச் சூழ்ந்து 
சொற்பதங் கடந்த தொல்லோன் மேவிக் 
கற்பனைக் கடங்காக் காமர் வாய்ந்ததனாற் 


vii 


பேரூ ரென்று பெரியோர் புகழுஞ் 
சீரூர் மேலைச் சிதம்பர தலத்தில் 
ஊரும் பேரு முருவு மில்லான் 
ஊரும் பேரு முருவு முள்ளான் 
அஞ்சக் கரத்த னருட்டிரு மேனியன் 
பஞ்சின் மெல்லடிப் பாவை பாகன் 
நஞ்சணி மிடற்றன் ஞான நாயகன் 
கஞ்சனுங் கண்ணனுங் காணற் கரியவன் 
வேண்டுவோர் வேண்டுவ வெறுப்ப வளித்து 
மீண்டுந் தோன்றாக் கதியருள் புரிய 
விரும்பி யெழுந்தருள் விமலன் றனக்குச் 
சொற்சுவை பொருட்சுவை யாவுந் தொகுத்துக் 
கவித்துறை யந்தாகி கவின் பெறப் புனைந்து 
நலிவின்றிப் புலவர் முன் நன்றரங் கேற்றினன் 
அவன்யா சென்னி எறைகுவங் கேண்மோ 
சபாபதி குரைகழல் சந்ததம் போற்றுஞ் 
சபாபதி நாமக் தாங்கிய தக்கோன் 
கோயில்கள் செறியுங் குடந்தைமா நகரோன் 
குயிறவழ் பொழில்சூழ் கோய முத்தூர் 
ந்துக் கல்லூரியி னியற்றமி ழாசான் 
சந்தனப் பொதியச் செந்தமிழ்த் தானம் 
மைந்தர்க் கருளும் வரை விலா வள்ளல் 
என்றன் மதியு மினிது விளக்கினோன் 
மற்றிங் நூலை மதித்தா ராய்க்தே 
உற்றவர் தமக்கூ ணுலவா தளிப்போன் 

ள் க் கிணற்றில் விளங்குந் தனவான் 
வெள்ளியங் கிரிவே ளுள்ள மகிழ்ந்து 
எடுத்த * வச்சி னிரும்பய னெய்தத் 
தொடுத்த வச்சிற் றொடுத்தணிந் தனனே . 
அச்சு. 

--- உடல் , 


ள 


viii 


இப்பிரபந்தஞ் செய்தார் மாணாக்கருள் ஒருவரும் உடுமலைப் 
பேட்டை போர்டு ஹைஸ்கூல் தமிழ்ப்பண்டிதரும் ஆகிய மு . 

சிவ 
குரு நாதபிள்ளை இயற்றியது . 


கட்டளைக்கலித்துறை 


திங்களங் கண்ணி மிலைந்ததென் பேரைச் சிவபெருமான் 
அங்கழல் போற்றியந் தாதிசொற் றானிவ் வவனிபுகழ் 
கொங்கலர் சோலைக் குடந்தைச் சபாபதி யெங்குரவன் 
பங்கமுற் றேகலை வாணி மறைந்திடப் பங்கயத்தே . 


கோயமுத்தூர் வித்வானும் வக்கீலுமாயிருந்த மகா- ள -ா - ஸ்ரீ 
கந்தசாமிமுதலியார் குமாரரும் , பண்டிதர் ச . திருச்சிற்றம்பலம் 
பிள்ளையவர்கள் மாணாக்கருமாகிய C. K. சுப்பிரமணிய முத 
லியார் B. A. இயற்றியது . 


கலித்துறை யந்தாதி சாற்றிச் சபாபதிக் கல்விவல்லோன் 
கலித்துறை கங்கை முடிப்பட்டி நாதர் கழற் புனைந்தான் 
கலித்துறை போக வவனிமுன் னீந்து களித்தனனார் 
கலித்துறை சேரும் புகழ் வெள்ளி யங்கரிக் காவலனே . 


கோயமுத்தூர் சென்ட் மைக்கல் காலேஜ் உதவித் தமிழ்ப் 
பண்டிதரும் மகா--- -ஸ்ரீ சாமிநாதபிள்ளை மாணாக்கரும் ஆகிய 
அய்யாவுப்பிள்ளை இயற்றியது . 


கொங்கிற் றிகழணி காஞ்சிவாய்ப் பேரை குலவுமரன் 
சங்கக் குழையணி பட்டிப் பிரான் றிருத் தாள் பரவித் 
துங்கக் கலித்துறை யந்தாதி நன்று தொடுத்தணிந்தான் 
நங்கள் சபாபதி மால்கோவைக் கல்லூரி நாவலனே . 


ix 


இப்பிரபந்தஞ் செய்தார் மாணாக்கருள் ஒருவரும் கோயமுத் 
தூர் லண்டன் மிஷன் ஹைஸ்கூல் தமிழ்ப்பண்டிதருமாகிய தேவ 
ம்பாடி . சு . இராமசாமிமுதலியார் இயற்றியது . 

கார்பூத்த சோலைத்தண் காஞ்சிவாய்ப் பேரைக் கவின்பதியிற் 
பேர்பூத்த பச்சைக் கொடியோ டமர்ந்த பிரான் கழலிற் 
சீர்பூத்த வண் மைநல் லந்தாதி மாலை தெரிந்தணிந்தான் 
நார்பூத்த வென்னெஞ் சிருக்குஞ் சபாபதி நாவலனே . 

போளன் பட்டி கருணீகரும் ம.கா--ா - ஸ்ரீ சந்திரசேகரம் பிள் 
ளையவர்கள் மாணாக்கரும் ஆகிய மகா -ா -ஸ்ரீ ஆறுமுகம் பிள்ளை 
யவர்கள் இயற்றியது . 


போற்றுஞ் சிதம்பரப் பூசுரர் மேலைச் சிதம்பரமென் [ ன் 
றாற்றுந்தென் பேரைப் பெருமானுக் கன்பினந் தாதி சொற்றா 
சாற்றும் புலவர் செவிக்கமு தாகத் தமிழ்க்குடந்தை 
தோற்றுஞ் சபாபதி நாவலனாகிய தாயவனே . 


இப்பிரபந்தஞ் செய்தார் மாணாக்கருள் ஒருவராகிய பள்ளபா 
வையம் வையாபுரிப்பிள்ளை இயற்றியது . 

பாரையந் தாதிகழ் மாவலி யென்று பகர்ந்து பெறுஞ் 
சீரையந் தாதியல் கொண்மேனியன்பணி தேவனபா 
நீரையந் தாதியல் கொன்றையைச் சூடு நிருமலற்குப் 
பேரையந் தாதி புனைந்தான் சபாபதிப் பேரவனே , 


அரங்கேற்றுவித்தவர் சிறப்பு. 


கோயமுத்தூர் இந்துக்காலேஜ் உதவித் தமிழ்ப்பண்டிதரும் 
பவானி பாலபாரதி மகா- - -ஸ்ரீ முத்துச்சாமி அய்யரவர்கள் மா 
கரும், மாணாக்கருமாகிய பிச்சாண்டார்பாளையம் 
வெங்கடரமணய்யரவர்கள் இயற்றியது . 


மகா.ள.ள. 


பன்னிருசீர்க்கழிநெடிலடியாசிரிய விருத்தம் . 


கொங்கிற் காஞ்சி வாய்ப்பேரூர்க் குலவு பட்டிப் பெருமான் மேற் 

குடந்தைக் கவிஞன் சபாபதிமால் கூறு திரிபந் தாதிதனைத் 
துங்கக் கலியை யாயிரத்தைத் தொடர்ந்த வருடம் பராபவத்திற் 

நூய கடக நாலேழிற் றுலங்கு ரவிநாள் கிருத்திகையில் 
எங்கும் பாவ வரங்கேற்றி , யெழுதா வெழுத்தி லியைவித்தான் 

எழிலார் சோலை வெண் க.வலென்னும் பதியி லிசையுடனே 
தங்கும் வேளாண் குடிமரபிற் றருகை யுறுசின் னப்பவேள் 
தவமாம் வெள்ளி யங்கிரிப்பேர் சார்ந்த சுகுண தராபதியே . 


ஆக்கியோன் பெயர் . 


சந்தா தியமலி தண்டலைப் பேரைத் தனிமுதல்வன் 
முந்தா தியண்ண றிருத்தாளி னாவலர் முற்றுவப்ப 
நந்தா தியலணி மன்னுங் கலித்துறை நற்கவியால் 
ந்தாதி யன்பிற் புனைந்தான் சபாபதி யாரியனே . 


புலவன் . 


கணபதி துணை . 
திருச்சிற்றம்பலம் . 


ஸ்ரீ மேலைச்சிதம்பரமாகிய 
திருப்பேரூர்க் கலித்துறை யந்தாதி . 


விநாயகர் காப்பு . 


- 


நீரா ரணிதண் மதிசூடு பேரையி னின் மலர்மேற் 
சீரா ரணிதமி ழந்தாதி பாடுந் திறந்தருமாற் 
பாரா ரணிதவர் முன்னுவ முற்றும் படியருளும் 

தாரா ரணிதனிப் பட்டி விநாயகன் றாண்மலரே . 
( இதன் பொருள் ) அணி பாரார் தவர் = அழகிய பூமியிலுள்ள மார்தர் 
களும் , தவத்தையுடைய முனிவர்களும் , முன்னும் = நினைப்பனவாகிய பொ 
ள்கள் யாவும் , முற்றும்படி = கை கூடும் வண்ணம் , 

அருளும் 

கிருபை 
செய்கின்ற , தனி பட்டி விநாயகன் ஒப்பில்லாத ஸ்ரீ பட்டி விநாயகாது , 
ஆர் தார் அணி = ஒளிபொருந்திய கிண்கிணிமாலை யணிந்த , மலர்தாள் 
செந்தாமரை மலர்போலுந் திருவடிகள் , நீர் = கங்கையையும் , ஆர் அணி 
ஆத்திமாலையையும் , தண் மதி = குளிர்ச்சி பொருந்திய சந்திரனையும் , 
சூடு == (திருமுடியிற் ) சூடியருளிய , பேரையின் நின் மலர் மேல் = திருப் 
பேரூரிலெழுந்தருளிய களங்கமில்லாராகிய ஸ்ரீ பட்டிநாயகரைக் குறித்து , 
சீர் ஆர் = சிறப்புப்பொருந்திய , அணிதமிழ் = அலங்கார விலக்கணங்களையு 
டைய தமிழ்ச் சொற்கள் பொருந்திய செய்யுள்களால் , அந்தாதி = அந்தாதி 
யென்னும் பிரபந்தத்தை , பாடும் திறம் தரும் = பாடுகின்ற வன்மையை 
எனக்குங்கொடுக்கும் . எ 

என்றவாறு . 
ஆல் ஏ - அசைகள் ; தாரார் , தாண்மலர் - இத்தொடர்கள் முன் பின் 
னாக மாற்றப்பட்டன ; முன்னுவ -- பலவின் பால் வினையாலணையும் பெயர் ; 
எனக்கு என்பதும் , இறந்தது தழுவிய எச்சவும்மையும் எஞ்சி நின்றன. 


-- 


MAHAMAHOPADHYAYA ,, 
* . II Y SWIMINATHAIYAR LIERARY , 


2 


திருப்பேரூர் 


கூறி 


நின்மலர் - வடமொழி , நிர் - எதிர்மறை உபசர்க்கம் ; சூடு - வினைத்தொகை , 
மேல் - யாதனுருபில் என்ற விதியால் வந்த இரண்டாம் வேற்றுமை 
மயக்கம் ; நின்மமலரது விடயமாக வெனப்பொருள் கொண்டு ஆறாம் வேற் 
றுமை மயக்கமெனினும் அமையும் ; தமிழ் - இனிமை , அதனையுடைய 
பாஷைக்காய்ப் பின்னர் அதனாலாகிய செய்யுளை யுணர்த்தலால் இருமடி 
யாகுபெயர் ; பேரை - பேரூர் என்பதன் மரூஉ . ஆற்றூர் 

ஆறை என் 
ற் போல . முதல் வினையை தாள் தரும் எனச் சினை வினையாகக் 
யது உபசாரம் ; தருகோட்டம் பிறையிதழித் தாழ்சடையான் றருமொருவா 
ரணத்தின் றாள்கள் உணர்வோர் சிந்தைத் திரு கோட்டும் , என்றாற்போல . 
பேரூர் நின்மலர் மேலந்தாதி பாடுந்திறந்தருமென வினை முடிபு செய்க 
பாடுந்திறம் - செய்யுள் செய்யும் வன்மை ; பட்டி - தொழு அஃதாவது பசு 
முதலியன வசிக்குமிடம் ; ஈண்டு காமதேனுவென்னுந் தெய்வப்பசு பட்டி 
யிட்டு வழிபடலால் இத்தலத்திற்குப் பட்டி புரி யெனவும் , சிவபெருமானுக் 
குப் பட்டி நாதரெனவும் , பெயர் வந்தன . 

தெற்குப் பிரமாணம் : 
+ " காமதேனுபுரமென்ன விந்தகரி காமமல்கு பெயர் கொள்ளவு 
நீமனாதரவின் வைகலான ரசி னீடுசூழ லிதுபட்டியென் 
னாமமேவவு நமக்குமப்பெயர் முனாட்டி நாதனெனவோதவு 
மேமமாருலக முற்றுமின்பமுற வீண்டுனக்குவரமாக்கினாம் . 
இச்செய்யுளின் உபலட்சணத்தால் விநாயகருக்குப் பட்டி விநாயகர் 
எனவும் கொள்ளப்பட்டது . 


13 


மலரெனப் பொதுப்படக் கூறினும் - பூவிற்குத் தாமரையே எனவும் , 
பொறிவாழ் பூவே எனவும் ஆன்றோர் கூறினமையின் ஈண்டு திருவடிக்கு 
உவமையாகிய செந்தாமரைமலர் கொள்ளப்பட்டது . நினைப்பனவாகிய 
பொருள்களாவன இம்மையில் அறம் , பொருள் இன்பங்களும் , மறுமையில் 
வீடும் . தம்மை வழிபடுவார் நினைத்தவை முடித்தற்கும் , வழிபடார் நினைத்த 
வை யழித்தற்கும் விநாயகருக்குச் சிவபெருமா னருளிய வரம் எனபதற்கு 
ப்பிரமாணம் : 


நன்னூல் பெயரியல் சூத்திரம் 60. 
* சிவஞான சித்தியார் , சுபக்கம் , விநாயகர் வணக்கம் . 
பேரூர்ப் புராணம் , குழகன் குளப்புச் சுவடுற்ற படலம் 103 . 
திருவள்ளுவமாலை , கவிசாகாப் பெருமாள் 36 . 
+ நால்வர் நான்மணிமாலை , சிவப்பிரகாச சுவாமிகள் 40 . 


கலித்துறை யந்தாதி . 


" என்னரே யாயினும் யாவதொன் றெண்ணுதன் ” 
முன்னரே யுனது தாண் முடியுறப் பணிவரேல் 
அன்னர்தஞ் சிந்தைபோ லாக்குதி பலதுனை 

யுன்னலார் செய்கையை யூறு செய்திடுதி நீ . 
விநாயகர் நாயகருக்கெல்லாந் தலைமை யானவரென்பதற்குப் பிரமாணம் : 

சேயான் மலர்மிசைத் திசைமுகன் மான் முதல் 
ஆயபண் ணவர் தமக் காருயிர்த் தொகையினுக் 
சேயபல் கணவருக் கெத்திறத் தோர்க்கு நீ 
காயகம் புரிதியா னல்லருட் டன்மையால் . 


இவ்வாசிரியர் மூத்தபிள்ளையாரது திருவடியைக் கிண்கிணிமாலையணி 
ந்த தாளெனப் பிள்ளைப்பணியால் விசேடித்ததாற் றமது உபாசனா மூர்த்தி 
யாகிய பால கணபதி வணக்கங் கூறினாரெனவுணர்க . 

( 1 ) 


நூல் , 


திருவலங் கார முலைசேர் மருமன் றிசைமுகன்றேர் 
அருவலம் கார முறும்பண்ணை யாரணி பாதிபுரி 
மருவலங் கார முறுங்குழற் பச்சை மயிற்குவகை 

தருவலங் கார முடியீச வெற்குன் சரண்சரணே . 
( இதன் பொருள் ) திரு அலங்காரம் முலை சேர் மருமன் = இலக்குமி 
தேவியினுடைய அழகு பொருந்திய தனங்களைச்சேரும் மார்பையுடைய 
திருமாலும் , திசைமுகன் = நான்கு முகங்களை யுடைய பிரமதேவரும் , தேர் 
அரும் = ( வராகவடிவாகியும் அன்னவடிவாகியும் திருவடியையும் திருமுடி 
யையும் ) தேடி அறிவதற்கு முடியாத , அலங்கு ஆரம் உறும் = விளங்குகின்ற 
முத்துக்கள் பொருந்திய , பண்ணை ஆர் = வயல்கள் சூழ்ந்த , அணி = அழ 
கனையுடைய , ஆதிபுரி = ஆதிபுரியாகிய திருப்பேரூரின் கண் எழுந்தருளிய , 
அல் அம் கார் அம் உறும் = இருண்ட நீருண்ட மேகம்போலும் அழகுமிக்க , 
மரு குழல் = மணம் பொருந்திய கூந்தலையுடைய , பச்சை மயில் கு = பச்சை 
நாயகியாகிய மயில்போலும் சாயலையுடைய உமாதேவியாருக்கு , உவகை 
தரு = ( அக) மகிழ்ச்சியைக் கொடுத்தருள்கின்ற , அலங்கு ஆர் அம் = அசைகி 
ன்ற ஆத்திமாலையும் , கங்கையுமணிந்த , முடி ஈச = திருமுடியையுடைய 

கந்தபுராணம் கயமுகனுற்பத்தி படலம் 152, 153 . 


திருப்பேரூர் 


தேவரீருடைய திரு 


பட்டி நாயகரே ! எற்கு = எனக்கு , உன் சரண் சரண் 
வடிகளே புகலிடம் (தஞ்சம் ) ( எ - று . ) 


மயில் - உவமையாகுபெயர் , * குவ்வினவ்வரு மென்ற அகரச்சாரியை 
தொக்கு வந்தது விகாரம் . திருமாலும் பிரமனும் திருவடியையும் முடியை 
யும் தேடியறிந்தில ரென்பதற்குப் பிரமாணம் : 

தி கிண்டுநில னிருவிசும்பிற் கிளர்ந்துமடி முடியுணரே 
மீண்டுமவன் மன்னருளான் மிடல்பெற்று வந்தனமா 
லீண்டுசிவன் றனை வழிபட் டிருவருமன் னவன்றோற்றக் 
காண்டுமென யானுரைப்பக் கண்ணனுமங் கதற்கிசைந்தான் . 
பிரம் சிருஷ்டிக்குமுன் சிவபெருமானால் முதலிற் படைக்கப்பட்டதா 
தலின் ஆதிபுரி யெனவாயிற்று . இதற்குப்பிரமாணம் 
வண்டு முரலத்தேன்றுளிக்கும் வனசப்பொகுட்டு நான் முகத்தோய் 
பண்டு பூர்வ பரார்த்தத்தப் படைக்கு மாற்றல் பெறுபாக்குத் 
தொண்டு புரிந் தெம்மடிப் பூசை சூழ்ந்தாயந் நாளாதிநகர் 
அண்டர் வியப்ப நாந்தாமே யாக்கி நடனம் புரிந்தேமால். ( 1 ) 

சரதந் தருநிழல் வாழ்விரென் றற்பரைச் சார்ந்தவர்மேல் 
இரதந் தருகவி பற்பல பாடி யிரந்துழல்வீர் 
பரதந் தருக்கிற்செய் பேரூர்ப் பிரான் முன் பணிந்துதிரு 
அரதந் தருளெனப் பாடுதிர் வீடு மடைவதுவே . 
( இதன் பொருள் ) அற்பரை சார்ந்து = கீழ்மக்களை யடைந்து , இரதம் 
தரு கவி பல்பல 

இன்பச்சுவையைக் கொடுக்கின்ற செய்யுள்கள் மிகுதி 
யாக , தருநிழல் வாழ்வீர் என்று அவர் மேல் பாடி = கற்பக முதலிய பஞ்ச 
தருக்களின் நிழலில் வாழ்கின்ற இந்திரன் போல் வீரே ! என்று அவரைக்குறி 
த்து ( புகழ்ந்து ) பாடி , இரந்து உழல்வீர் = அவரிடத்துப் ( பொருளை ) வேண்டி 
வருந்துகின்ற புலவர்களே ! பரதம் தருக்கில் செய் = திரு நிருத்தத்தைக் 
களிப்புடன் ( அரசம்பலத்திற் ) செய்கின்ற, பேரூர் பிரான் முன் பணிந்து = 
திருப்போரூரிலெழுந்தருளிய பட்டி நாயகரது சந்நிதியில் வணங்கி , திரு 
செல்வங்களை , அர = அரனே , தந்து அருள் என = கொடுத்தருள்வீராக 

நன்னூல் உருபு புணரியல் சூத்திரம் 8 . 
கந்த புராணம் அடிமுடிதேடுபடலம் 85 . 
பேரூர்ப் புராணம் தல விசேடப்படலம் 6. 


" 


கலித்துறை யந்தாதி . 


5 


என்று , பாடுதிர் = பாடுங்கள் , வீடும் அடைவது = ( அச்செல்வங்களேயன்றி ) 
மோக்ஷமாகிய செல்வத்தையும் பெறுவது , சரதம் = மெய்மை . ( எ - று . ) 

பஞ்சதருக்களாவன - சந்தானம் , அரிசந்தனம் , மந்தாரம் , பாரிசாதம் . 
கற்பகம் என இவை ; சரதம் , இரதம் , பாதம் , அரன் , தரு இவை வடசொற் 
கள் . வீடும் - உம் , இறந்தது தழுவிய எச்சம் ; இச்செய்யுள் இறுதியும் முத 
லும் இயைந்து நிற்றலாற் பூட்டுவிற் பொருள்கோள் . 

( 2 ) 


வேத வனத்தனை யா றன்றென் கூடல் விமலன் மெய்யிற் 
போத வனத்தனை யாள்பவன் ஞான புரப்புனிதன் 
மாத வனத்தனை மாமலர்ப் பாத மனத்துள் வைத்தேம் 
ஆத வனத்தனை யன்றூத ருக்கினி பஞ்சிலமே . 


- 


- 


( இதன் பொருள் ) வேதம் வனத்தன் திருமறைக் காட்டையுடையவ 
ரும் , ஐயாறன் திருவையாற்றையுடையவரும் , தென்கூடல் விமலன் = 
தெற்கின் கண்ணுள்ளதாகிய ( நான்மாடக்கூடலென்னும் பெயரையுடைய ) 
மதுரையை டமாக உடைய மலரகிதரும் , மெய்யில் 

தமது சரீரத்தில் , 
போதவன் நத்தனை ஆள்பவன் பிரமனையும் விட்டுணுவையும் ( வைத்துக் ) 
காப்பவரும் , ஞானபுரம் புனிதன் ஞானபுரமென்னும் பெயரையுடைய 
திருப்பேரூரிலெழுந்தருளிய பரிசுத்தமானவரும் , மாது அவன் = பார்வதி 
தேவியை வாம பாகத்திலுடையவரும் , அத்தன் எவ்வுயிருக்கும் தந்தை 
யானவருமாகிய , ஐ ஸ்ரீ பட்டி நாயகரது , மா மலர் பாதம் = 
வடித்தாமரைகளை , மனத்துள் வைத்தேம் ( எங்களுடைய ) மனதின் கண் 
தங்கும்படி இருத்தினோம் , ( ஆதலால் ) ஆதவன சூரியனுடைய , அதனை 
யன் = 

அந்தப் புத்திரனாகிய யமனுடைய , தூதர்க்கு தூதுவர்களுக்கு , 
இனி அஞ்சிலம் மேலே பயப்படமாட்டோம் . ( எ - று ) 


= 


சிவபெருமான் பிரம விட்டுணுக்களைத் தமது திருமேனியில் உடையர் 
என்பதற்குப் பிரமாணம் . 


* " அடுப்பார்க் கருளு மொருதாளு மம்பொற் கமல விழிமூன்றும் 

படப்பாம் பணிந்த புயநான் குஞ் சூலப் படையு மெழில்வயங்க 
விடப்பா லரியை வலத்தயனை யெழுகாற் கோடி யுருத்திரரை 
கடுப்பாற் றோற்றி யையைந்து வடிவு முடனா நலம் பிறக்கி . 


காஞ்சிப்புராணம் சிவபுண்ணியப்படலம் 8. 


6 


திருப்பேரூர் 


சிருமறைக்காடு , திருவையாறு - சோழநாட்டுள்ள , நூற்றிருபத்தேழு 
தலங்களும் சேர்ந்தவை ; மதுரை - பாண்டி நாட்டிலுள்ள திருப்பதிகள் பதி 
னான்கினுள் ஒன்று . 

( 3 ) 


செவிலித்தாய் தலைவியின் தன்மையைக் கூறித் தலைவனை வேண்டல் . 


அஞ்சு வனக்கணை யாற்குத்தென் றற்கு மலை கடற்கு 
நஞ்சு வனக்கலை சோர்ந்தாட்குக் கொன்றைகற்றாருள்வாய் 
பிஞ்சு வனக்கலைச் செஞ்சடைப் பேரூர்ப் பெருமபர 
மஞ்சு வனக்கருங் கூந்தற் கிடந்தந்த மாமணியே . 


- 


( இதன் பொருள் ) பிஞ்சுவனம்கலை = இளமையாகிய அழகிய கலை . 
ளையுடைய சந்திரனையணிந்த , செம் சடை = சிவந்த சடையையுடைய , பே 
ரூர் பெரும் = திருப்போரூரிலெழுந்தருளிய பெருமையிற் சிறந்தவரே ! பா 

மேலான கடவுளே ! வனம் மஞ்சுகரு கூந்தற்கு = நீருண்ட மேகம் போ 
லுங்கரிய கூந்தலையுடைய பார்வதி தேவியாருக்கு , இடம் தந்த மாமணியே = 
வாமபாகத்தைக் கொடுத்தருளிய பெருமையுள்ள மாணிக்கம் போன்ற ஸ்ரீ 
பட்டி தாயகரே , வனம் அஞ்சு கணையாற்கும் = சோலையிலுள்ள தாமரை 
முதலிய பஞ்சபாணங்களையுடைய மன்மதனுக்கும் , தென்றற்கும் = தென் 
றற்காற்றுக்கும் , அலைகடற்கும் = அலைகளையுடைய சமுத்திரத்துக்கும் , நஞ் 
சு , ( பொறாமல் ) வருந்தி , வன்னம் கலை சோர்ந்தாள் = நிறமுள்ள ஆடை 
யிழந்த எங்கள் பெண்ணுக்கு, கொன்றை நல்தார் அருள்வாய் ( தேவரீரு 
டைய திருவடையாளமாகிய ) கொன்றைமலராலாகிய அழகிய மாலையைக் 
கொடுத்தருள்வீராக . ( எ - று . ) 


வனம் --இடைக்குறை ; கொன்றை - பொருளாகுபெயர் ; மணி - 
மையாகுபெயர் ; அஞ்சு ,நஞ்சு - முழுப்போலிகள் ; கருங்கூந்தல் - பண்புத் 
தொகைப் புறத்துப் பிறந்த அன்மொழித்தொகை, 


தோத்திர ரூபமாகிய பிரபந்தங்களில் அகப்பொருட்ைேறச் செய்யுட் 
களை இடை இடையே கூறுதல் புலவர்கட்கியல்பா மென்பதை ஆன்றோர் 
இலக்கியங்கள் கொண்டுணர்க . இஃது ஐம்பொறிகளின் வழியே மனம் 
புலன்களிற் சென்று வருந்துவதும் , அளவில்லாத பிறவியினால் வருந்துவ 
தும் , ஒரு வழி நில்லாமையுமாகிய துன்பங்களை யொழித்து மெய்யன்பர்கட் 
கருளியன போலக் கொன்றைமாலை முதலியவற்றையருளி வீட்டின்பத்தைத் 
தந்தருளுவீராக என்பது இதனுள்ளுறைப் பொருள் கொள்க . 


கலித்துறை யந்தாதி . 


7 


மாதவ னஞ்ச னமரர்கண் மாய வருங்கொடிய 
வோதவ னஞ்சமுண் டோன் மலைப் பூவை யொளிர்புரத்தான் 
சூதவ னஞ்சமை பேரூரிறைவனைத் தோத்திரஞ்செய் 
யாதவ னஞ்ச நமன் வருங் காலென் னறைகுவனே . 

( இதன் பொருள் ) மாதவன் = திருமகள் நாயகனாகிய வீட்டுணுவும் , 
அஞ்சன் = அன்னவாகனத்தையுடைய பிரமனும் , அமரர்கள் = இந்திரன் 
முதலிய தேவர்களும் , மாய = இறந்தொழியும் வண்ணம் , வரு = வந்த , 
கொடிய = கொடுமையுள்ள , ஓதம் வல் நஞ்சம் உண்டோன் (திருப்பாற் ) 
கடலிற் றோன்றிய வன்மையாகிய விடத்தை யுண்டருளிய வரும் , மலை 
பூவை = ( இமய ) மலையிற் றிருவவதாரஞ் செய்த நாகணவாய்ப் பறவை 
போலும் ( இனிய மொழியுள்ள ) பார்வதி தேவியார் , ஒளிர்புரத்தான் = விள 
ங்குந்திருமேனி யுடையவரும் , சூதம் வனம் சமை = மாமரச்சோலைகள் 
சமைந்த , பேரூர் இறைவனை = திருப்பேரூரிலெழுந்தருளிய ஸ்ரீ பட்டி நாய 
கரை , தோத்திரம் செய்யாதவன் = துதி செய்யாத ஒருவன் , அஞ்ச = ( தான் ) 
பயமடையுமாறு , நமன் வருங்கால் = இயமன் வரும்போது , அறைகு 

யாது கூறுவான் ? ( ஒன்றுஞ்சொல்ல முடியாதென்றபடி ) . ( எ -று . ) 


என் 


வன் 


ஏ- எதிர்மறை , பூவை - உவமையாகுபெயர் , சமைதல் = உண்டாதல் . ( 5 ) 
அறைகா னனல்புன லுற்றெனற் காசி யடைந்து கங்கைத் 
துறைகானத் தண்புன லாடிலென் றோகையர் தொக்குசதி 
முறைகா னகுசிலம் பார்ப்பாடும் பேரூர் முதல்வனான் 
மறைகான நல்லிசை யான்சே வடியை மருவிலரே. 

( இதன் பொருள் ) தோகையர் தொக்கு = மயில் போன்ற சாயலையு 
டைய பெண்கள் ( ஒன்றாகக் )கூடி, சதி முறை = தாள் வொத்தின் படி , கால் 
நகு சிலம்பு ஆர்ப்ப = பாதங்களில் ( தரிக்கப்பட்டு ) விளங்குசின்ற சிலம் 
புகள் ஒலிக்கும்படி , ஆடும் = நடனஞ்செய்கின்ற, பேரூர் முதல்வன் அரன் 

திருப்பேரூரிலெழுந்தருளிய தலைவரும் எப்பொருட்கு மிறைவரும் , 
மறைகான நல் இசையான் = வேதமாகிய நல்ல திருப்பாடலையுடைய வரு 
மாகிய ஸ்ரீ பட்டி நாயகருடைய , சே அடியை மருவிலர் = சிவந்த திருவடி 
யை அடையாதவர் , அறை = மலைக்குகைகளிலும் , கானம் = காடுகளிலும் 

நெருப்பிலும் , புனல் = நீரிலும் , உற்று என் தவஞ்செய்து பய 
னென்னை ? நல்ல காசி அடைந்து = நல்ல காசி ஸ்தலத்தைச் சேர்ந்து , கங் 
கை துறை 

= கங்கை யாற்றில் , கானம் தண் புனல் = வாசனை பாருந்திய 


-- 


அனல் 


8 


திருப்பேரூர் 


குளிர்ந்த நீரில் , ஆடில் என் =- முழுகினும் பயனென்னை ? ( ஒன்றுமில்லை ) 
( எ - று . ) 

கங்கைத்துறை- இருபெயரொட்டுப் பண்புத்தொகை ; ஆர்ப்ப- அகர 
ந்தொகுத்தல் , இருந்தயனும் என்பதுபோல , 

( 6 ) 


மருவரங் கொன்றைச் சடையார் நடம்புரி வண்டலங்கள் 
திருவரங் கொள்வட கான் றில்லை கூடல் சிறந்த நெல்லை 
பெருவரங் கொண்டிருக் குற்றாலம் பேர் முனி யாய யன்மால் 
இருவரங் கொன்றிப் பணி செய்தற் சிற்சபை யின்ன வையே . 


- 


( இதன் பொருள் ) மருவரம் கொன்றை சடையார் = மணம் பொருந் 
திய மேன்மையுள்ள கொன்றைப் பூ மாலையணிந்த சிவபெருமான் , நடம் 
புரிவண் தலங்கள் = திருநடனஞ்செய்கின்ற வளப்பமுள்ள திருப்பதிகளா 
வன , திருவரம் கொள் = இலக்குமி ( வசிப்பதம்கு விருப்பங்கொண்ட ) வட 
ம் கான் = திருவாலங்காடும் , தில்லை சிதம்பரமும் , கூடல் = மதுரையும் , 
சிறந்த நெல்லை = உயர்ந்த திருநெல்வேலியும் , பெரு ஒள் அரங்கு திரு குற் 
றாலம் = பெருமையுள்ள ஒளிபொருந்திய அன்ன சத்திரங்களையுடைய திரு 
க்குற்றாலமும் , அயன்மால் இருவரும் = பிரமவிட்டுணுவாகிய இருவரும் , 
முனிபேர் ஆய் அங்கு ஒன்றி = பட்டிமுனி கோமுனி என்னும் பெயரை 
உடையவராகி அவ்விடஞ்சேர்ந்து , பணிசெய் நல் சிற்சபை = வணங்குதலை 
ச்செய்கின்ற நல்ல சிற்சபை என்னும் பெயரையுடைய திருப்பேரூருமா 
கிய , இன்னவை = இத்தலங்களாம் . ( எ - று . ) 

வரு அம் கொன்றை யெனப்பிரித்து , பொருந்திய அழகிய கொன்றை 
எனினுமாம் . 

சிற்சபை - ஞாபானசபை , திருவாலங்காட்டில் - அரதன சபையிலும் , சித் 
ம்பரத்தில் கனகசபையிலும் , திருக்கூடலில் வெள்ளியம்பலத்திலும் 
திருநெல்வேலியில் - தாமிரசபையிலும் , திருக்குற்றாலத்தில் சித்திரசபை 
யிலுஞ் சிவபெருமான் திருநடனஞ்செய்தருளின ரென்பது . + " ஐவகை , 
மன்றுதொறாடிய வள்ளல் என்றதனாவறிக . 

( 7 ) 


11 


இன்னந் திகிரியி னிற் சுழல் வன்பிறப் பெய்துகிலீர் 
மன்னந் திகரி பிரும்படை மான் முத லோர்வணங்கப் 
பொன்னந் திகரி யிருந்தருள் பூரண புங்கவன் வால் 
அன்னந் திகரிபிற் சேர்தடப் பேரூரடைந்திடினே . 


கந்தபுராணம் , 


வையடக்கம் 16 . 


கலித்துறை யந்தாதி . 


9 


- 


( இ - ள் .) ( மாந்தர்களே ! ) மன் அம் திகிரி = நிலைபெற்ற அழகிய சக்க 
ரமாகிய , இரு படை = பெரிய ஆயுதத்தையுடைய , மால் முதலோர் = விட்டு 
ணு முதலிய தேவர்கள் , வணங்க =( தம்மைத் ) தொழும்படி , அம் பொன் 
திகிரி = மேகந் தவழ்கின்ற வெள்ளி மலையின் கண் , இருந்து அருள் = வீற்றி 
ருந்து ( யாவருக்கும் ) அனுக்கிரகஞ்செய்கின்ற , பூரணம் புங்கவன் = ( எங்கும் 
நிறைந்த பரிசுத்தராகிய ஸ்ரீ பட்டி நாயகரது , வால் அன்னம் 

வெண்மை 
யாகிய அன்னப்பறவைகள் , திகிரி = வட்டமான , இல்சேர் = தத்தம் விடுபோ 

கின்ற , தடம் = தடாகங்களையுடைய , பேரூர் அடைந்திடின் = திருப் 
பேரூரைச் சேர்வீர்களாயின் , இன்னம் =இன்னமும் ( மேலும் ) , திகிரியில் 

( குலாலனது ) சக்கரம் போல , சுழல் ( மாறிச் ) சுற்றி வருகின்ற , ஒன்பி 
றப்பு = கமனமாகிய பிறவித்துன்பத்தை , எய்துகிலீர் = அடையமாட்டீர் 
கள் . ( எ.று. ) 


லடை 


- 


- 


பொன் - உலோகங்களுக்குப் பொதுவாகிய பெயர் , இருந்து என்ற குறி 
ப்பால் ஈண்டு வண் பொன்னுக் காயிற்று . 

( 8 ) 


அடையா தவர்புர நீறாக் கியநகை யாளவற 
விடையா தவர்பணி பேரையின் மேவு விமலவிசும் 
பிடையா தவருந்த வாண்டாய்நின் சேவடி யென்னிதயக் 
கடையா தவற்கண்ட தாமரை போன்மலர் காலமென்றெ. 


ஆக்கிய 


( இ - ள் . ) அடையாதவர் புரம் = பகைவர்களது முப்புரங்களையும் , நீறு 

சாம்பலாகச்செய்த , நகை ஆள =புன் சிரிப்பை உடையவரே ! 
அறம் விடையா = தருமவிடம்பத்தையுடையவரே ! தவர் பணி தவத்தையு 
டைய முனிவர்கள் வணங்குகின்ற , பேரையின் மேவு விமல் = திருப்போரூரின் 
கண் எழுந்தருளிய களங்கமற்றவரே ! விசும்பு இடை ஆ = சுவர்க்கத்திலு 
ள்ள காமதேனுவானது , தவதந்த ( தவத்தால் ) மிகவும் வருந்த , ஆண் 
டாய் = ( அதற்குக் கருவூர் என்னும் வஞ்சி க்ஷேத்திரத்தில் சிருஷ்டித்தொ 
ழிலைக் கொடுப்போமென்று சொல்லியருளித் திருநடன தெரிசனம் காண் 
பித்துக் ) காத்தருளிய ஸ்ரீ பட்டி நாயகரே ! நின் சேவடி = தேவரீருடைய 
ம்மையாகிய திருவடிகள் , ஆதவன் கண்ட தாமரைபோல்= சூரியனைக்கண் 
ட ( செந் ) தாமரை ( மலர் ) போல , என் இதயம் கடை = என்னுடைய மன 
த்தின்கண் , மலர் காலம் என்று = தோன்றுஞ் சமயம் எப்பொழுது ! ( அரு 
ள் செய்வீராக . ) ( எ - று . ) 


2 


10 


திருப்பேரூர் 


- 


-- 


கா 


காமதேனுக்கு நடன தரிசனங் கொடுத்ததற்குப் பிரமாணம் : 
வன்னிநீள்வன மிருத்தலானஃது வஞ்சியென்று பெயர் மேவிய 
தன்னமாநகரடுத்து நம்முருவினைது பூசைபுரி சிற்றியாங் 
குன்ன வாவினை நிரப்புதுங்கடிதி னென்றுரைத்தருளி யும்பரார் 
துன்னுசூழலிடை யாரணங்கடுதி செய்யமாநடன மாடினான் . 

( 9 ) 
காலந் தகாகடற் றோன்றி வெங் காளங் கடுத்து வரு 
காலந் தகாவுண வென்னா தருந்திய கண்டவறு 
காலந் தகார்வண் டறைபோதிக் கானத்த கண்ணெனுளக் 
காலந் தகாரங் கெடவந் தருளென்றன் கண்ணெதிரே . 

( இ - ள் . ) கால் அந்தகா = ( மார்க்கண்டேயர் பொருட்டு ) இயமனுக்கு 
இயமனாகி உதைத்தவரே ! கடல் தோன்றி = ( திருப்பாற் ) கடலிலுண்டாகி , 
வெம் காளம் 

கொடிய விடமானது , கடுத்து வரு காலம் வெப்பங்கெ 
ண்டுவருகின்ற பொழுது , தகா உணவு என்னாது =பொருந்தாத போசன 
மென்று கருதாமல் , அருந்திய கண்ட = உண்டருளிய திருமிடற்றையுடைய 
வரே ! அறு கால் அந்த கார் வண்டு ஆறு கால்களையுடைய அந்தக்கருமை 
யாகிய வண்டுகள் , அறை = இசைபாடுகின்ற , போதிக்கான் அத்த = ( போதி 
க்கான் என்னும் ) பேரூரிலெழுந்தருளிய ஸ்ரீ பட்டி நாயகரே ! கண் என் 
உள்ளக்கால் = தியானிக்கின்ற எனது மனத்தினிடத்து , அந்தகாரம் 
( உண்டாகிய அஞ்ஞானமாகிய ) இருள் , கெட = அழியும்படி என் கண் எதிர் 
வந்து அருள் = எனது கண்களுக்கு எதிராக ( எழுந்தருளி ) வந்து அனுக் 
கிரகஞ் செய் தருளுவீராக, ( எ - று . ) 

அழகினையுடைய கார் வண்டு எனினுமாம் . அந்த கார்வண்டு 
கை நோக்கி ககரம் இயல்பாயிற்று . போதி - அரசு . 

( 10 ) 
கண்டனந் தந்த முலைமலை வேலொக்குங் காரிகையார்க் 
கொண்டனந் தந்தன் னவர்பணி யாற்ற லொழித்துலகீர் 
வண்டனந் தந்தகு பண்பாடு போதி வனத்திறைவன் 
சண்டனந் தந்த மகலாத பாதந் தலைக்கொண்மினே . 


- 


--எது 


( இ - ள் . ) உலகீர் = மானிடர்களே ! கண் தனம் தந்தம் = கண்களும் 
தனங்களும் பற்களும் , வேல் மலை முல்லை = வேலையும் மலையையும் முல் 
லையரும்பையும் , ஒக்கும் : கொடுமையாலும் பருமையாலும் வெண்மை 

* குழகன் குளப்புச் சுவடுற்ற படலம் 108 . 


- 


3712 


கலித்துறை யந்தாதி . 


11 


- 


க் 


-- 


- 


யாலும் ஒத்து விளங்குகின்ற , காரிகை யார்க்கு - 

= பெண்களுக்கு , ஒள் தனம் 
தந்து = ஒளியுள்ள பொருள்களைக் கொடுத்து , அன்னவர் பணி ஆற்றல் 
அப்பெண்களது ( குற் ) றேவல்களைச் செய்தலை , ஒழித்து = நீக்கி , வண்டு 
வண்டுகள் , அனந்தம் = அளவில்லாத , தகு = பெருமையுள்ள, பண்பாடும் 

இசைபாடுகின்ற , போதி வனத்து இறைவன் = போதிக்கானமென்னுந் 
திருப்போரூரிலெழுந்தருளிய ஸ்ரீ பட்டி நாயகருடைய , சண்டன் நந்து 
யமன் கெடுதற்குக் காரணமாகிய , அந்தம் அகலாத பாதம் = அழகு நீங் 
காத திருவடிகளை , தலைகொண்மின் (உங்கள் ) சிரசின் மேல் சூடிக்கொள் 
ளுங்கள் . ( எ - று . ) 

( 11 ) 
முலை - இடைக்குறை . 

செவிலித்தாயிரங்கல் . 
தலையார மாலைப் பிறவா நெறியினர் தண்கயிலை 
மலையார மாலை நிறத்தார் பவனிவரக் கண்டெம்மான் 
கலையார மாலை வளையாழி மற்றுங் கழன்றிடமென் 
முலையார மாலையு நீங்கரின் றாள் பெரு மோகங்கொண்டே . 

( @ - ள் .) தலையார் = ( எத்தேவர்கட்கும் ) முதன்மையானவரும் , மால் 
ஐ பிறவாநெறியினர் = அந்தப் பெருமையுள்ள அழகிய பிறவா நெறியென் 
னுந் திருப்பேரூரிலெழுந்தருளிய வரும் , தண் கயிலை மலையார் குளிர்ந்த 
கயிலாய மலையை ( வசிக்கும் ) இடமாக உடையவரும் , அம் மாலை நிறத்தார் 

அழகிய அந்திக் காலத்துச் செவ்வானம் போலுந் திருமேனியையுடைய 
வருமாகிய ஸ்ரீ பட்டி நாயகர் , பவனி வர = ( வீதியில் ) திருவுலா வராநிற்க , 
எம்மான் = எங்கள் மான் போலும் நோக்கினையுடைய பெண் , கண்டு தரிசி 

ஆடையும் , ஆரம் பதக்கமும் , மாலை வளை = வரியையுடைய 
வளைகளும் , ஆழி = மோதிரங்களும் , மற்றும் வேறு சில ஆபரணங்களு 
ம் , கழன்றிட = நீங்கவும் , மேல் முலை ஆரம் மாலையும் நீங்க மெல்லிய 
தனங்களிலணிந்த முத்துமாலையும் ( மலர் ) மாலைகளையும் தன்னினின்று நீங் 
கும் வண்ணம் , பெருமோகம் கொண்டு ( அப்பெருமான் மீது ) மிக்க கா 
தல டைந்து , நின்றாள் = ( மெய்மறந்து ) நின்றாள் . இஃதென்னவியப்பு. என்ற 
படி . ( எ - று . ) 

( 12 ) 
மோதலை வாரியி னிற்கன் மிதப்பிக்கு மூங்கைதனை 
பேதலை வாயிசைப் பிக்குங் கராவுண்ட வெச்சந்தரும் 
மாதலை வார்குழ லாவென்பு செய்யும்வன் மீகநகர்க் 
காதலை வார்குழை யானடி யார் சொல் கவின் கவியே, 


- 


த்து, கலை 


க 


- 


12 


திருப்பேரூர் 


- 


- 


- 


3 


முதன்மை 


- 


( இ - ள் . ) வன்மீகநகர் = வன்மீகநகரென்னும் பெயரையுடைய திருப் 
பேரூரின் கண் ணெழுந்தருளிய , காது அலை = செவியின் கண் (இடப்பட்டு ) 
அசைகின்ற , 

வார் - நேர்மையுள்ள , குழையான் குண்டலத்தையுடைய 
ஸ்ரீ பட்டி நாயகரது , அடியார் = ( மெய்த் ) தொண்டர்கள் , சொல் கவின் கவி 

( தோத்திரரூபமாகப் ) பாடியருளிய அழகிய ( தேவாரதிருவாசகமாகிய ) 
திருப்பாடல்கள் , மோது அலை வாரியில் = ( கரைகளில் வந்து ) தாக்குகின்ற 
அலைகளையுடைய கடலில், கல்மிதப்பிக்கும் ( கருங் ) கல்லை மிதக்குமாறு 
செய்விக்கும் , மூங்கைதனை ஊமைப்பெண்ணை , 

தலைவாய் 
யாகிய வாயினால் , இசைப்பிக்கும் பேசுமாறு செய்யும் , கரா உண்ட = 
முதலையுண்ட , எச்சம் தரும் = ( பிராமணப் ) பிள்ளையைக் கொடுக்கும் 
என்பு = எலும்பை , மா = சிறந்த , தலைவார் குழலா = தலையின் கண் நீண்ட 
கூந்தலையுடைய பெண்ணாமாறு , செய்யும் = செய்யா நிற்கும் . ( எ - று . ) 

தலைவாய் - என்றது கடவுளது திருநாமங்களையே பயின்று ஆன்மாவிற்கு 
வீடுபேற்றைத் தருதலால் . 

ஏகாரம் - இசை நிறை . 

மேருமலை புற்றுருவங்கொண்டு சிவலிங்கப்பெரு மானு நவை மூடியிரு 
த்தலால் வன்மீக நகரெனப்பட்டது . இதற்குப் பிரமாணம் . 
* வண்ண நம்முருவமுற்றும் வன்மீக வுருவாய் மூடி 

நண்ண லாலனைய பேரூர் வன்மீக நகரமென்றும் . 
I. கருங்கல்லை மிதப்பித்தது : 

+ “ சொற்றுணை வேதியன் சோதி வானவன் 

பொற்றுணைத் திருந்தடி பொருந்தக் கைதொழக் 
கற்றுணைப் பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் 

நற்றுணை யாவது நமச்சி வாயவே . 
என்னுந் திருநாவுக்கரசு நாயனார் திருவாக்கானும், 


II . ஊமைப்பெண்ணைப் போவித்த 
8 " பூசுவதும் வெண்ணீறு பூண்பதுவும் பொங்கரவம் : 
பேசுவதுவுந் திருவாயான் மறைபோலுங் காணேடீ 
பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவுங் கொண் டென்னை 

யீசனவ னெவ்வுயிர்க்கு மியல்பானான் சாழலோ ." 
என்னும் ஸ்ரீ மாணிக்கவாசகா திருவாக்கானும் . 


* பேரூர்ப்புராணம் தலவிசேடப்படலம் 35 . 
நமச்சிவாயத் திருப்பதிகம் 1 . 
8 திருவாசகம் திருச்சாழல் 1 . 


கலித்துறை யந்தாதி . 


13 


III . முதலையுண் ட பாலனை அழைத்தது : 
* உரைப்பா ருரையுகந் துள்கவல் லார்தங்க ளுச்சியா 
யரைக்கா டரவா வாதியு மந்தமு மாயினாய் 
புரைக்கா டுசோலைப் புக்கொளி யூரவி நாசியே 

கரைக்கான் முதலையைப் பிள்ளை தரச்சொல்லு காலனையே . 
என்னும் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாக்கானும் , 
IV என்பைப் பெண்ணாக்கியது : 
$ மட்டிட்ட புன்னையங் கானன் மட மயிலைக் 
கட்டிட்டங் கொண்டான் கபாலீச் சரமமர்ந்தா 
னொட்டிட்ட பண்பி னுருத்திர பல் கணத்தார்க் 

கட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் . 
என்னும் திருஞானசம்பந்த சுவாமிகள் திருவாக்கானு முணர்க . ( 13 ) 
கவிகா வலரிட நால்வகைத் தானைக் கடல் பரவும் 
புவிகா வலனெனச் செய்பட்டி நாதனைப் போற்றியென்றும் 
அவிகா வலந்தணர் சூழ்குந்த கான மடைந்திடினும் 
பவிகா வலன்றொழிந் தேயடை வீர்நற் பரகதியே , 


-- 


( இ - ள் . ) கவி கா அலர் இம் குரங்கு சோலையிலுள்ள மலரைத் ( திரு 
மேனியிற் ) போடா நிற்க , நால்வகை தானை கடல் பரவ = ( அதற்கு ) நான் 
குவிதமான சேனாசமுத்திரஞ்சூழுமாறு , புவி காவலன் என = பூமியிலுள் 
ளோர் ( முசுகுந்தச் சக்கரவர்த்தி ) என்று சொல்ல , செய் = செய்தருளிய , 
பட்டி நாதனை போற்றி = ஸ்ரீ பட்டி நாயகரைத் துதித்து , என்றும் = 
எக்காலமும் , அவி கா வல் அந்தணர் = யாகவாகுதியைப் பாதுகாக்கின்ற 
வன்மையையுடைய வேதியர்கள் , சூழ் = சூழ்கின்ற , குந்த கானம் = குந்த 
கானம் என்னும் பேரூரை , அடைந்திடின் = நீங்கள் சேர்வீர்களாயின் , உற் 
பலி காவல் = பிறக்குஞ் சிறைச் சாலையை , அன்று =அப்பொழுதே , ஒழிந் 
தி = நீங்கி , தல்பரகதி அடைவீர் = நல்ல முத்தியுலகிற் சேர்வீர்கள் . ( எ - று . ) 
செல்வந்தரு தலால் குந்தகானம் என்னப்பட்டது . இதற்குப்பிரமாணம் . 

* அற்கிய செல்வ நல்கலாற் குந்தகானமென்றும் , 
1 திருப்புக்கொளியூர் அவினாசிப்பதிகம் 4 

திருமயிலாப்பூர் பூம்பாவைத் திருப்பதிகம் 1 . 
* பேரூர்ப்புராணம் தலவிசேடப்படலம் 42 . 


. 


14 


திருப்பேரூர் 


- 


ஏ - இரண்டில் முன்னது தேற்றம் , பின்னது அசைநிலை ; அன்று - அ 
சை எனினுமாம் ; பூமி - இடவாகுபெயர் . 

( 14 ) 
பரசங் கரபர காலனைக் காய்ந்தப தாம்புயசீர் 
அரசங் கரவென்று பேரைப்பெம் மானை யறைவ தல்லால் 
முரசங் கறங்கரி தன்பதம் வேத முதல்வன்பதம் 
வரசக் கரிபத மும்பொருளாக மதிக்கிலமே , 

( இ - ள் . ) பேரை பெம்மானை திருப்பேரூரிலெழுந்தருளிய ஸ்ரீ பட்டி 
நாயகரை , பரசு அம் கர = மழுவைத் திருக்கரத்தி லுடையவரே ! பர = பர 
னே ! காலனை காய்ந்த = இயமனை உதைத்த , பதம் அம்புய = பாத தாமரை 
யை யுடையவரே ! சீர் அர = புகழையுடைய எப்பொருட்கு மிறைவரே ! சங் 
கர = ( ஆன்மாக்களுக்குச் ) சுகத்தைச் செய்பவரே ! என்று அறைவது அலா 
ல் என்பதாகச் சொல்லித்து திப்பதே யல்லாமல் , முாசம் கறங்கு அரி தன் 
பதம் = பேரிகைகள் முழங்குகின்ற இந்திரனது சுவர்க்க பதவியும் , வேதம் 
முதல்வன் பதம் வேதங்கட்குத் தலைவனாகிய பிரமனது சாத்தியலோகபத 
வியும் , வரம் சங்கு அரி பதம் = மேலாகிய சங்கையுடைய திருமாலது வை 
குந்த பதவியும் , பொருளாக = ( ஓர் ) பொருளாக , மதிக்கிலம் = மதிக்கமாட் 
டோம் . ( எ - று . ) 

( 15 ) 
பெம்மான் - பெருமானென்பதின் மரூஉ . 

இயலிடங் கூறல் . 
மதிகர் தாங்குழல் வாண்முகஞ் சேல்வள்ளை வண்கமுகு 
துதிகந் தரஞ்செவி கண்கோங்கு வாழை துகிர்தரளம் 
அதிகந் தரநகை வாய்தொடை கொங்கை யறிஞருளம் 
பதிகத் தரத்தனம் பேரூ ரியலிடம் பைந்தொடிக்கே . 
( இ - ள் . ) பை தொடிக்கு= பசுமையாகிய வளையல்களை யணிந்த ( என் 
னால் விரும்பப்பட்ட ) பெண்ணுக்கு, குழல் வாண் முகம் = கூந்தலும் ஒளி 
பொருந்திய முகமும் , கந்தரம் மதி = மேகத்தையுஞ் சந்திரனையு மொக்கும் 
தி கந்தரம் செவி கண் ( யாவராலும் ) புகழப்பட்ட கழுத்தும் செவிக் 
ளும் விழிகளும் , வண்கமுகு வள்ளை சேல் = வளப்பமுள்ள கமுகையும் 
வள்ளைக்கொடியையும் கெண்டை மீன்களையு மொக்கும் , அதிகம் தரம் = 
மிகுதியாகிய முறையுள்ள , நகை வாய் தொடை கொங்கை =பற்களும் இத 
ழ்களும் தொடைகளும் தனங்களும் , தரளம் துகிர் வாழை கோங்கு = முத் 
தையும் பவளத்தையும் வாழையையுங் கோங்கரும்பையு மொக்கும் , இயல் = 


கலித்துறை யந்தாதி . 


15 


மியருள் 


- 


( இவை ) அழகாம் , அறிஞர் உளம் பதி கந்தர் அத்தன் = அறிவுள்ளோருடைய 
மனத்தின்கண் தங்குகின்ற முருகக்கடவுளுடைய பிதாவாகிய ஸ்ரீபட்ட நாயக 
ரெழுந்தருளிய , அம் பேரூர் இடம் = அழகிய திருப்போரூரிடமாகும் . (எ - று .) 

இயலிடங் கூறலென்பது நின்னால் விரும்பப்பட்ட தலைவி எவ்வியல்பி 
னள் , எவ்விடத்தினள் எனவினாய பாங்கற்குத் தலைவன் கூறல் . இச்செய்யுள் 
எதிர் நிரல் நிறைப் பொருள்கோள் . 

( 16 ) 
கேச வனந்த னொருகண் ணிடந்துன் கிளர்பதக்கு 
வாசவனந்தண் மலரெனச் சாத்தவன் னே 
ஈச வனந்த பணியாய் பணிபவ ரேய்பிரவி 
காச வனந்தழை பேரூர வெற்கரு ணற்கதியே . 
( இ - ள் .) கேசவன் நந்தன் கேசவனென்றும் நந்தனென்றுஞ் ( சொ 
ல்லப்படுந் ) திருமால் , ஒரு கண் இடந்து = ஒரு விழியைத் தோண்டி , உன் 
கிளர் பதக்கு = தேவரீருடைய விளங்குந் திருவடிகளில் , வனம் தண் வாசம் 
மலரென நீரிலுள்ள குளிர்ந்த மணமுள்ள ( தாமரை ) மலர்போ லருச்சி 
க்க , வல் நேமி அருள் ஈச = வலிமையுடைய சக்கரப்படையை அத்திருமா 
ற்கு அருளிய கடவுளே ! அனந்தன் பணியாய் = அனந்தனென்னும் பாம்பை 
ஆபரணமாக அணிந்தவரே ! பணிபவர் = வணங்குபவரது , ஏய் பிறவி 
பொருந்திய சன்மத்தை , நாச = அழிப்பவரே ! வனம் தழை பேரூர = அழகு 
மிகுந்த திருப்பேரூரிலெழுந்தருளிய ஸ்ரீ பட்டி நாயகரே ! நல்கதி எற்கு 
அருள் = நல்ல பதவியை அடியேனுக்குத் தந்தருளுவீராக . ( எ - று ) 

அனம் தழை எனப்பிரித்து அன்னப்புகள் மிகுந்த எனக் கொள்ளி 
னுமாம் அப்பொழுது இடைக்குறை . கேசவன் -கேசி என்னும் அசுரனை 
க்கொன்றவன் ; நந்தன் - நந்தகோபன் மகன் , சங்கையுடையவன் எனினு 
மாம் . 

திருமாலுக்குச் சக்கர மருளியது : 
“ நீற்றினை சிறையப் பூசி நித்தலா யிரம்பூக் கொண்டு 
ஏற்றுழி யொருகா ளொன்று குறையக்கண் ணிறையவிட்ட 
வாற்றலுக் காழி நல்கியவன் கொணர்ந் திழிச்சுங் கோயில் 
வீற்றிருந் தளிப்பர் வீழி மிழலையுள் விகிர்தனாரே . " 
என்ற திருநாவுக்கரசு நாயனார் தேவாரத்தானும் “ மாலுக்குச் சக்கா 
மன்றருள் செய்தவன் " என்ற சேந்தனார் திருவிசைப் பாவானுமுணர்க . 

( 17 ) 


--- 


(திரு 


- 


16 

திருப்பேரூர் 
கதித்தவ ராக்கத னோவென் றலறக் கழல் விரலான் 
மிதித்தவராக மொழியுமை பங்கவெண் பாற்கடலை 
மதித்த வராக மருப்பணி பேரை வரவினியான் 
உதித்த வாராகத்துழலாதுன் பாத முவந்தருளே . 
( இ - ள் . ) கதித்த அராக்கதன் - (வலிமை ) மிகுந்த அந்த இராவணன் , 
ஓ என்று அல = (கெட்டே ) னென்று கூவும்படி , கழல் விரலால் - 
வடி விரலினால் , மிதித்தவ = உழக்கினவரே ! ராகம் மொழி உமைபங்க = 
பண்போலும் (இனிமையான ) சொல்லையுடைய பார்வதி தேவியாரை வாம் 
பாகத்திலுடையவரே ! வெண்பால் கடலை = வெண்மையாகிய திருப்பாற் 
கடலை, மதித்த = (தனது வன்மையால் ) கடைந்த , வராகம் மருப்பு அணி 
= திருமால் அவதாரங்களுள் ஒன்றாகிய பன்றியின் கொம்புகளை ஆபரண 
மாக வணிந்த , பேரை வர = திருப்பேரூரிலெழுந்தருளிய ஸ்ரீ பட்டி நாயக் 
ரே ! இனி = மேலே , யான் உதித்து = நான் ( ஒரு தாய் வயிற்றிற் ) பிறந்து , 
அவம் ராகத்து உழலாது = வீணாசையில் ( வருந்தி ) யலையாமல் , உன்பாதம் 
= தேவரீருடைய திருவடி ( தெரிசனத்தை ) , உவந்து அருள் = விரும்பித்தரி 
சிப்பித்தருள்வீராக . ( எ - று. ) 

( 18) 
அருங்கவி வன்றொண்டர் தம்மாடல் காண வமையொடுஞ் செய் 
மருங்கவிர் பள்ளனும் பள்ளியு மாய வரற்பணிமின் 
பெருங்கவின் வாழ்வு பெறவேண்டின் மானிடர் பேரரியைப் 
பொருங்கவி வாழும் பொழிற் குருக்கோத்திரம் போதுமினே . 

( இ - ள் . ) மானிடர் மாந்தர்களே ! பெரு கவின் வாழ்வு பெறவேண்டி 
ன் மிகுந்த அழகிய வாழ்வை ( நீங்கள் ) அடைய விரும்பினால் , பேர் அரி 
யை == பெரிய சிங்கத்தை , பொரும் = ஒத்த , கவி = குரங்குகள் , வாழும் = 
வசிக்கின்ற , பொழில் = சோலைகள் சூழ்ந்த , குருக்கேத்திரம் = குருக்ஷேத் 
திரமென்னும் திருப் பேரூருக்கு , போதுமின் = வாருங்கள் , அருகவிவன் 
றொண்டர் = அருமையாகிய ( தேவாரத் ) திருப்பாடல்களை யருளிச் செய்த 
ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் , தம் ஆடல் = தமது திருநடனத்தை, காண = 
தெரிசிக்குமாறு , அம்மை யொடும் ( உலக ) மாதாவாகிய ஸ்ரீ பச்சைநாய 
கியாரோடும் , செய்மருங்கு வயற்பக்கத்தில் , அவிர்பள்ளனும் பள்ளியும் 
ஆய = விளங்குகின்ற பட்டிப்பள்ளன் பச்சைப்பள்ளி யென்று ( சொல்லு 
மாறு ) ஆகிய, வரன் பணியின் = ஸ்ரீ பட்டி நாதரை வணங்குவீராக . ( எ - று . ) 

அமை - இடைக்குறை . 
பெருங்கவின் வாழ்வு என்றது - முத்தியுலக வாழ்வை . 
பாருங்கவி - போர் செய்யுங் கவியெனினும் ஆம் . 

( 19) 


- 


* 


17 


கலித்துறை யந்தாதி . 


போதவ னத்தன் புருகூதன் விண்ணவர் போற்றுதிரும் 
போதவ னத்தனைப் பேரைப் பட்டீசனைப் போற்றுகிலீர் 
போத வனத்தன மானாரைப் போற்றுவிர் கூற்றுவரும் 
போதவ னத்த நகு தண்டங் கண்டு புலம்புவிரே. 


- 


( இ - ள் . ) ( மானிடரே ) ! போதவன் = தாமரைமலரிலிருக்கின்ற பிரம 
னும் , நத்தன் = பாஞ்ச ஜன்னியமென்னும் சங்கத்தையுடைய திருமாலும் , 
புருகூதன் = இந்திரனும் , விண்ணவர் = தேவர்களும் , போற்று = துதிக்கின் 
ற , திருபோதம் வனத்தனை = திருவானைக்காவை வாசஸ்தானமாகவுடையவ 
ரை, பேரை பட்டீசனை திருப்போரூரிலெழுந்தருளிய ஸ்ரீ பட்டி நாயகரை , 
போற்றுகிலீர் = துதிசெய்யமாட்டீர்கள் , வனம் தனம் மானாரை = அழகிய 
கொங்கைகளையுடைய மான் போன்ற பெண்களை , போற்றுவிர் = துதிப்பீர 
கள் , ( ஆதலால் ) கூற்றுவரும்போது = இயமன் ( உங்களிடம் ) வருங்கால 
த்தில் , அவன் அத்தம் = அவ்வியமனுடைய கையில் , நகுதண்டம் சண்டு - 
விளங்குகின்ற தண்டாயுதத்தைக்கண்டு, புலம்புவிர் = அழுது பிதற்றுவீர் 
கள். ( எ -று . ) இங்ஙனஞ் செய்யாமல் இப்போதே பட்டீசனைத் துதியுங் 
கள் என்பது எஞ்சி நின்றது . 

(20) 


புலக்க மலத்துக் கயல்பூகப் பாளையிற் புக்குகளக் 
கலக்க மலத்ததர் கம்பூரும் பேரைக் கவின் பதியான் 
துலக்க மலத்தன் சுதந்தரி யேயென றோற்றுவிக்கும் 
நலக்க மலத்தன் சிரங்காம னங்கமு நாடினற்கே. 


( இ - ள் . ) புலம் கமலத்து கயல் = வயல்களின் நீரில் வசிக்கின்ற கெ 
ண்டை மீன்கள் , பூகம்பாளையில் = பாக்கு மரங்களின் பாளைகளில் , புக்கு 
உகௗ = சென்றுகுதிக்குமாறு , கலக்கு = கலக்குகின்ற , அம் அலத்து அதர் = 
அழகிய கலப்பைச்சாலின் வழியே, கம்பு ஊரும் = சங்குகள் தவழுகின்ற , 
பேரைகவின் பதியான் = திருப்பேரூரென்னும் அழகிய தலத்தையுடையவ 
ரும் , திலக்கு அமலத்தன் = எப்பொருளையும் விளக்குகின்ற களங்கமற்றவ 
ருமாகிய ஸ்ரீ பட்டி நாயகர் , சுதந்தரி எனல் = தானே பரத்துவமானவர் ( எ 
ன்று வேதங்கள் ) சொல்வதை , நல கமலத்தன் = நல்ல தாமரைமலரிலி, 
ருக்கின்ற பிரமனுடைய , சிரம் = தலையும் , காமன் அங்கமும் = மன்மதனு 
டைய , சரீரமும் , நாடினர்க்கு ஆராய்ந்தவர்க்கு , தோற்றுவிக்கும் புலப்ப 
இத்தும் . ( எ - று . ) 


18 


திருப்பேரூர் 


i - இரண்டனுள் முன்னையது தேற்றத்தோடு பிரிநிலையும் , பின் னையது 
சேற்றத்திலும் வந்தன , சுதந்திரி --- தன இஷ்டமபோல் எவற்றையும் நடத் 
துவோன் பிரமனும் காமனும் தலையும் உடலும் இழந்து பரதத்திரிகளென 
பதை யுணர்த்தினரெனபதை யுணர்க . 

( 21 ) 


நாட்டிய மாவர சமபலத் தேசெயு கம்பன்பதம் 
வேட்டிய மாதவர் போற்றுந்தென் பேரையை மேலினமால் 
ஊட்டிய மாதர் முலையருக தாமினி யோங்கெருமை 
மாட்டிய மாலந்து காட்டற்க வெம்முனின மாவலியே . 


( இ - ள் . ) மா அரச அம் பலத்து = சிறந்த அரசமர நீழலின கண் உள்ள 
( வெள்ளி) யமபலத்தில் , நாட்டியம் செய்யும் = திருநடனஞ் செய்கின்ற , நம் 
பள பதம் வேட்டு = பட்டி நாயகருடைய திருவடி தரிசனத்தைக் காணவி 
ரும்பி , மாதவர் போற்றும் = சிறந்த முனிவாகள் துதிக்கின்ற , இயம் தென 
பேரையை மேவினம் = வாச்சியங்கள் முழங்குகின்ற அழகிய திருப்பேரூ 
ரையடைந்தோம் , இனி = மேல் , மாதா பெண்கள் , முலை ஊட்டிய 
ப்பாலையுண்பிக்க , அருந்தாம = உண்ணமாட்டோம் , இங்கு எருமை மாட்டு 
இயமா உயாந்த எருமைக்கடாவை வாகனமாகவுடைய கூற்றுவனே ! எம் 
முன்வந்து = எங்களுக்கு எதிரில் வந்து , நினமாவலி உனமிகுந்த 
யை காட்டற்க = காட்டா தொழிவாயாக . ( எ - று . ) 


முலை 


-- 


வல்லன 


லமை 


ஊட்டிய- - செய்யியவென்னும் வினையெச்சம் , இறந்தகாலப் பெயரெச் 
சமாகக்கொண்டு சென்ற பிறப்புக்களில் பாலுண்பித்த வெனககொள்ளினு 
மாம் . # 4 நெடிலோடுயிா எனனும் விதியால் , மாடு மாட்டு என இரடய 

( 22 ) 
நற்றாயிரங்கல் . 


மாதவ னத்தையெவ் வாறகன் றாள் வழி யோகொடிய 
தாதவ னத்தைச் செயுமே யலரி யலாபரக்கும 
நீத வனத்தைப் பெறுபய னோவிது கிச்சலுந்தண் 
போதவ னத்தை பணி பேரை நாதன பொருப்பகத்தே . 

மு - ள் . ) நிச்சலும் = நாடோறும் , தண்போதவின் குளிர்ந்த ( தாம 
ஓர ) மலரிலெழுந்தருளிய பிரமதேவரும் , நத்து ஐ = (பாஞ்ச ஜன்னியமெ 
ன்னும் ) சங்கையுடைய திருமாலும் , பணி = வணங்குகின்ற , பேரை நாதன் 
திருப்பேரூரிலெழுந்தருளிய ஸ்ரீ பட்டிராயகருடைய , பொருப்பு இடத் 

தன் கால் உயீரீற்றுப் புணரியல் 33 . 


கலித்துறை மந்தாதி . 


--- 


வள்ளிமலையினிடத்து , மாது - எங்கள் பெண் , அ வனத்தை அந்தக் 
காட்டை , எ ஆறு = எவ்வண்ணம் , அகன்றாள் ( நீங்கிச் ) சென்றாள் , வழி 
ஓ கொடியது = வழி மிகவும் தீயது ,ஆ = ஐயோ ! அலரி தவனத்தை செய் 
யுமே = சூரியன் விடாயைச் செய்வானே , அலர் பரக்கும் பழிச்சொல் 
(உலகமெங்கும் ) பரவி விடுமே , நீதம் அனத்தை பெறுபயனோ = செல்வமு 
ள்ள ( அந்த ) அனனம் போன்ற பெண்ணைப்பெற்ற லாபமோ , இது = எனக் 
குண்டாய இத்துனபம் , ( எ - று . ) 

ஓ , ஆ - இரக்கக்குறிப்பிடைச்சொற்கள் ; நிச்சல் - போலி , செயும் - இ 
டைக்குறை , எனக்குண்டாயது என்பது எஞ்சி நின்றது. போதி - அரசு . ( 23 


பொருவரு மாதங்கப் பிள்ளையை யீன்ற புராரிமணி 
மருவரு மாதங்கம் வீசுந்தண் காஞ்சிவன் மீகநகர் 
ஒருவரு மாதங்க கத்தாரெழுத் தைந்து மோதினர்க்குத் 
திருவரு மாதங்கந் தீரும்பின் மோக்கமுஞ் சித்தியுமே . 
( இ - ள் .) பொரு அரு மாதங்கம் பிள்ளையை ஈனற = ஒப்பில்லாத யானை 
முச விநாயகக்கடவுளைக் குழந்தையாகப் பெற்றருளிய , புராரி - ( திரி ) , புர 
ங்களை நிறாக்கியவரும , மணி மருவு அரு மாதங்கம = முத்துக்களையும் 
பொருந்திய அணுரூபமாகிய சிறந்த பொற்பொடிகளையும் , வீசும் தண் கா 
ஞ்சி (இருகரைகளிலும் ) இறைக்கினற குளிர்ந்த காஞ்சி மாந்தியையுடை 
ய , வனமீகம் நகர் ஒருவா வன்மீக நகரெனனுங் காரணப்பெயருள்ள 
திருப்பேரூரிலெழுந்தருளிய ஒப்பற்றவரும் , உமா தக்கு பார்வதி தேவி 
யார் ( வாம பாகத்தில் ) தங்கிய , அகத்தார் - திருமேனியையுடைய ஸ்ரீ பட் 
டிநாயகரது, ஐந்து எழுத்தும் = ஸ்ரீ பஞ்சாக்கர மகா மந்திரத்தை , ஓதினர் 
க்கு = தியானிப்பவர்கட்கு , திருவரும் = (இம்மையிற் ) செல்வங்கள் யாவும் 
கைகட் 

கூடும் , ஆதங்கம் தீரும் = ஆபத்துக்கள் ( யாவும் ) நீங்கும் , பின் மோக் 
கமும் சித்தியும் = மறுமையில் பாகதியும் ( எண்வகையோக ) சித்தியும் 
கிடைக்கும் . ( எ - று . ) 


- 


உம்உயர்வு சிறப்பு . 


பின் என்றதனால் இம்மையில் என்றது பெறப்பட்டது . மோக்கமும் 
உம் இறத்தது தழுவிய எச்சம் . செல்வங்களாவன- பொன், புகழ் , 
, பேரு முதலியன , 

மகாமேரு புற்றுருவங்கொண்டு சிவபெருமான் திருமேனிமுழுதும் 
மூடுதலால் வனமிக நகரெனப்பட்டது . இதற்குப் பிரமாணம். 


20 

" ஆதிருப்பேரூர் 
* விண்ணவர் வியக்குஞ் செம்பொன் மேருமால்வரை போந்தாங்கு 

பண்ண நம் முருவமுற்றும் வன்மீக வுருவாய்மூடி 
நண்ணலாலனைய பேரூர் வன்மீக நகரமென்றுந் 
திண்ணிய செம்பொன்மேரு நகரென் றுந் திகழ்வதாகும் . ( 24 ) 


வெறிவிலக்கல் . 


சித்த சனங்கணை யால்வரு நோயினைத் தீர்ப்பதக்குப் 
புத்த சனங்கரும் காளத்தார் கொன்றை புரிவதின்றிக் 
கத்த சனங்க டமர்தொலைத் தாரது காக்குறுமோ 
பத்தச னங்கள் பணிகுந்த கர்னப் பருப்பதததே. 


( இ - ள் . ) பத்த சனங்கள் பணி = தொண்டர் கூட்டங்கள் வணங்குகின்ற , 
குந்த கானம் பருப்பத்தது = குந்தகானமெனனுங் சாரணப்பெயர் பூண்ட 
திருப்பேரூரைச்சேர்ந்த ( வெள்ளி ) மலைப்பிரதேசத்தில் , சித்தசன அம் க 
ணையால் , வரு = ( எங்கள் தலைவிக்கு) மன்மதனுடைய அழகிய ( மலா ) அம் 
புகளாலுண்டாகிய , நோயினை தீர்ப்பதற்கு = ( காதலாகிய ) பிணியை நீககு 
வதற்கு , கரு காளம் புத்து அசனத்தர் கருமையாபாகிய விடத்தைப் புதிய 
உணவாக (உண்டருளிய ) ஸ்ரீ பட்டி நாயகருடைய , கொன்றை புரிவது இன் 
P = கொன்றைப்பூ மாலையை விரும்பி வாங்கி வருதலில்லாமல் , நீங்கள் 
தமர் = எங்களுடைய சுற்றுத்தார்கள் , கத்தி அசம துலைத்தாா = சத்திக்கின்ற 
ஆட்டைப்போக்கினார்கள , அது காக்குறுமோ = அச்செய்கை காதல் நோயை 
நீக்குமோ ? நீக்காதென்றபடி . ( எ - று . ) 

திரிபு நோக்கி னகரம் மொழிக்கு முதலில் வந்தது . 

தலைவனை விரும்பிய தலைவி புலம்பல் மெய்யிளைத்தல் முதலிய செய 
ல்களைக்கண்ட சுற்றத்தார் தெய்வங்களின் குறையெனக்கருகிப் பலியிடுதல் 
முதலியவற்றை யறிந்து பாங்கி தனக்குட் சொல்லிக்கொளவது , ( 25 ) 


பருதிக் குளம்பொலி பேரூ ரிறைவன் பாதாம்புயத்தைக் 
கருதிக் குளம்பொலி கண்ணாயென் றேத்துக் காலமெலாங் 
குருதிக் குளம்பொலி சோறும்பட டாடையுங் கூடுநமன் 
வருதிக குளமபொலி யச்சிந்தி யான் முத்தி வாய்க்கு கெஞ்ச 

நெஞ்சே. 


* பேரூர்ப்புராணம் தலவிசேடப்படலம் 35. 


கலித்துறை வந்தா 


-- 


( இ - ள் ) நெஞ்சே = மனமே ! பருதி குளம்பொலி கரூரிய தீர்த்தம் 
விளங்குகிற , பேரூர் இறைவன = திருப்பேரூரிலெழுந்தருளிய ஸ்ரீ பாட்டி நா 
யகருடைய , பதம் அம்புயத்தை = பாத தாமரைகளை , கருதி = தியானஞ் 
ய்து , குளம் பொலி கண்ணாய் நெற்றியிற் பொருந்திய கண்களையுடையவ 
ரே , எனறு = என்று சொல்லி, ஏத்துக = துதிக்கக்கடவை , ( இவ்வாறு சரி 
பபையாயின் ) காலம் எலாம் = எக்காலங்களிலும் , குருதி குளம் பொலி 
சோறும = 

செம்மையாகிய சர்க்கரை சேர்ந்த மிகுந்த அன்னமும் , பட்டு 
ஆடையும் = பட்டு வஸ்திரமும் , கூடும் = கிடைக்கும் , நமன = இயமனான 
வன , வருதிக்கு = ( உன்னைக்குறித்து ) வருந்திசையை , உளம் பொலிய சிந்தி 
யான = மனதிலுண்டாமாறு நினையான் , முத்தி வாய்க்கும் = மோக்கமுங் 
கிடைக்கும் . ( எ- று. ) 

( 26 ) 
நெஞ்சக் கரவொழித்தாதி புரீசனை நெஞ்சிருத்திச் 
செஞ்சக் கரதடந் தோய்ந்து மெய் யன்பர் திரள்வணங்கி 
பஞ்சக் கரமுந் தியானிப் பவர்கட் கறும்பவநோய் 
விஞ்சக் கரக்கனி போலட்ட சித்தியு மேவிடுமே . 

( இ - ள் . ) ஆதி புரி ஈசனை = ஆதிபுரியென்னுந் திருப்பேரூரிலெழுந்தரு 
ளிய ஸ்ரீ பட்டி நாதரை , நெஞ்சம் கரவு ஒழித்து = மனத்தின் கண்ணும் 
டாகிய வஞ்சத்தை நீககி , நெஞ்சு இருத்தி = மனத்தில் தியானித்து , செழ் 
சக்கரம் தடம் தோய்ந்து = சிவந்த சக்கரதீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து , 
மெய் அன்பர் திரள் வணங்கி உண்மைத்தொண்டர் கூட்டங்களைத் தொ 
முது , அஞ்சு அக்கரமும = ஸ்ரீ பஞ்சாக்கரமகாமந்திரத்தையும் , தியானிப் 
பவாகட்கு = மனத்தில் நினைப்பவர்களுக்கு , பவம் நோய் அறும் = பிறவிப் 
பிணி நீங்கும் , ( அஃதனறி ) அட்டசித்தியும் = எண்வகை மகாசித்திகளும் , 
விஞ்ச = மிகுதியாக , கரம் கனிபோல் = உள்ளங்கை ( நெல்லிக் ) கனிபோல , 
மேவிடும் = கைகூடும் . ( எ - று . ) 

ஆதிபுரீசனை - தீரக்கசந்தி , அக்கரமும் - உம்மை இறந்தது தழுவிய உய 
ர்வு சிறப்பு , எண்வகைச்சித்திகளாவன- அணிமா , மகிமா, கரிமா , இலகிமா 
பிராத்தி , பிராகாமியம் , ஈசத்துவம் , வசித்துவம் என இவை . ( 27 ) 

செவிலித்தாயிரங்கல் . 
மேவம் பரம்பணி தோலென் புணவு விடமுகைத்தல் 
சேவம் பரமெய் சுடலையி லிந்தனம் விற்கை செயல் 
பூவம்ப ரங்கம் பொடியாக்கு பேரைப் புராதனர்க்கு 
நாவமபரங்குறக் கொண்டாளென் மையலெர் நந்துதலே, 


- 


கலித்துறையேந்தாதி 


10 - ள் . ) ( மாந்தர்களே ! மான் அத்தர் = ( தாருகவனத்து மனிவர்கள் 
செய்த அபிசாரயாகத்தினின்றும் வந்த ) மானைத்திருக்கரத்திலுடை வருந்து 
அத்தி முகன் தாதையார் - யானைமுத விநாயகக்கடவுளுக்குப் பிராவான 
வரும் , பனி = குளிர்ந்த , பால் = மேகந் தவழ்கின்ற , இமயம் மரன் திம் 
மலையில் அவதரித்த மான போன்ற பார்வதி தேவியாரை , அத்தர் வாழும் 
கத்திலுடையவரும் , அத்தியை 2 எலும்பை , பெண் ஆக்கு = பெண்வடிவம் 
கச்செய்தருளிய , காழிமன = சீகாழியில் அவதரித்த ஸ்ரீ திருஞானசம்பந்த 
மூர்த்தி நாயனார் , வாழ்த்து = ( தேவாரப்பாக்களால் ) துதிக்கின்ற , பொன்வி 
மானத்தாகபொன்னாலாகிய விமானத்தையுடையவரும் , அ திருப்பேரும் 
ஈஅந்தத் திருப்பேரூரிலெழுந்தருளியவருமாகிய ஸ்ரீ பட்டி நாதருடைய , * 
பதம் வந்திப்பிரேல் = அழகிய திருவடிகளை வணங்குவீர்களாயின் , மால் 
நததா = பெரிய (பாஞ்சசனனியெமென்னும ) சங்கையுடையவரும் , அத்தி 
துயில்வார்க்கு = ( பாற் ) கடலில் யோகநித்திரை செய்பவருமாகிய திருமா 
ஓக்கும் , அரும்பதம் = (கிடைப்பதற்கு ) அருமையாகிய மூத்தியுவகம் , வா 
ய்க்கும = கிடைக்கும் . ( எ - று ) 

மான்- உவமையாகுபெயர், திருமாலுக்கும்- உயர்வு சிறப்பும்மைவிகா 
ரத்தாற்றொக்கது ; பொன =சுவர்னம் , அழகு ; விமானம் = சினகரம் , கோ 
வில் , 

( 30 ) 
வாரியை வாரி யருந்திய மாமுனி வந்திறைஞ்சுங் 
காரியை வாாபொழிற் பேரைய மாணிக்க வாசகர்க்கா 
வோரியை வாவு பரியாக்கிப் பிட்டன் றுவாதளித்த 
நாரியை வானின் வைத தாயருள் வாயெற்குன் னற்பதமே 

( ஈ - ள் . ) வாரியை = சமுத்திரத்தை, வாரி = அருந்திய = (விருத்கிழி 
சுரனைக் கொல்லும் பொருட்டுத் தேவேந்திரன வேண்டத்தமது கையால் 
முகந்துண்டருளிய , மாமுனி = பெருமையையுடைய அகத்திய முனிவர் , 
வந்து இறைஞ்சும = ( எக்காலத்தும் ) வந்து துதிக்கினற , காா இயை வார் , 
பொழில் = மேகந்தவழ்கின்ற பெரிய சோலைகள் சூழ்ந்த , பேரை,திருப் 
பேரூரை ( வசிக்கும் ) இடமாக உடையவரே ! மாணிக்க வா 

சர்க்கு 
ணிக்கவாசகரின் நிமித்தமாக , ஓரியை = நரிகளை , வாவு பரியாக்கி தா 
கினற குதிரைகளாகச் செய்து , பிட்டு அனறு உவந்து அளித்த = பி 

பிட்டாகிய 
உணவை அக்காலத்து விரும்பி தேவரீருக்குத் தந்த , நாரியை = வந்தி தான் 
சியாரை, வானின் வைத்தாய் = ஸ்ரீ கைலாய பதவியில் ( இருக்கும்படி யை 
த்தருளிய ) ஸ்ரீ பட்டி நாயகரே ! எற்கு உன் நல் பதம் அருள்வாய் 
குத் தேவரீருடைய நல்ல பரவியைக் கொடுத்தருள் கசாக ( என்றும் 


* திருப்பேரூர் 


வான் - இடவாகு பெயர் ; ஆ - ஆக என்னும் வினையெச்சம் ஈறு நெட் 

(31 ) 


நரைமா லறவிடை யானர சம்பல நாயகன்சீர் 
விரைமா லறற்குழன் மெல்லியல் பாகன் விரும்புமணித் 
திரைமா லறற்பெருங் காஞ்சியு வண்பிற வாநெறியும் 
புரைமா லறப்பத்துப் புன்பிறப் பும்மென் புரிந்திலனே . 


* 


விட்டா 


( இ - ள் . ) மால் = திருமாவானவர் , புரை = குற்றமான , பத்து புல்பிறப்பு 
ம் = ( மச்சம் முதலிய ) பத்துப்புல்விய பிறவிகளும் , அற = நீங்கும் வண் 
ணம், நரைமால் அற விடையான் = வெண்மையாகிய பெரிய 

தரும் 
த்தையுடையவரும் , அரசம்பல நாயகன் அரசம்பல நாயகரும் , சீர் = அ 
ழகிய , விரை = மணமுள்ள , மால் = மேகம்போலும் , அறல் = கருமணல் 
போலும் , குழல் = கூந்தலையுடைய , மெல் இயல் பாகன = மெனமையாகிய 
சாபலையுடைய பார்வதி தேவியானா வாமபாகத்திலுடையவருமாகிய ஸ்ரீ 
பட்டி நாயகர் ,விரும்பு = விரும்புகினற , மணி = மணிகளையும் , மால் = பழ 
மையாகிய , திரை அறல் = அலைகளையும் நீரையுமுடைய , பெருகாஞ்சியும் 
= பெருமையுள்ள காஞ்சிமாநதியையும் , வண்பிறவா நெறியும் = வளமை 
யாகிய பிறவாநெறியெனனுந் திருப்பேரூரும , என = யாதுகாரணம் புரிந் 
திலன் விரும்பினான் இல்லை . ( எ - று . ) 

காஞ்சி நதியில் மூழ்கவும் பிறவா நெறியைத் தரிசிக்கவும் விரும்பின 
சில் பத்துப்பிறப்பும் நீங்குமென்பது . மெல்லியல் - பண்புத்தொகைப் 
புறத்துப்பிறந்த அன்மொழித்தொகை , மணி = அரதனம் , அழகு ; மகரம் 
- விரித்தல் விகாரம் ; திருமால் பிருகு முனிவரால் பத்துப்பிறவி பிறக்கு 
மாறு சபிக்கப்பட்டனா என்பதற்குப் பிரமாணம் . 


- 


எடுத்தியம்பிய சைவமேயெவற் றுள்ளுமுத்தம மென்னில் 

யாங்களுங் 
கடுத்ததும்பிய கண்டனாரடிக் கமலமன் றிவே றறிகிலோமெனிற் 
றொடுத்துரைக்குமிச் சாத்தியத்தினாற் றுயருழந்து நீ நரகவல்வினை 
மடுத்தவெம்பிறப் பொருபதெய்துக வழுவுபாதகக் குழிசி 

யாயினாய் , 

(32 ) 


காஞ்சிப்புராணம் , அரிசாப பயந்தீர்த்த தானப்படலம் 6 . 


கலித்துறை யந்தாதி .. 

25 
புரியங்க மாலை மதியெருக் கார்கொன்றை பொங்கரவு 
வரியங்க மாலையர் பத்திபு ரீசர்மன் வாக்கரசர் 
விரியங்க மாலை கொளல்போற் பிறவி வினையுழந்து 
திரியங்க மாலையன் சொன்மா லையுந்தஞ் செவிக்கொள்வரே . 


--- 


கொ 


- 


( இ - ள் .) புரி = கங்கையும் , அங்கம் மாலை = எலும்புமாலையும் , மதி - 
சந்திரனும் , எருக்கு = எருக்கும் , ஆர் = ஆத்தியும் , கொன்றை = கொன்றை 
மாலையும் , பொங்கு அரவு = விளங்குகின்ற சர்ப்பமும் , வரி = கட்டிய , அங்க 
ம்மாலையர் = உறுப்புக்களையுடைய அந்திவானம் போலுந் திருமேனியையு 
டையவராகிய , பத்திபுரி ஈசர் = திருப்பேரூரிலெழுந்தருளிய ஸ்ரீ பட்டி நாய 
கர் , வாக்கரசர் = திருநாவுக்கரசு நாயனார் ( திருவாய் மலர்ந் ) தருளிய , விரி 
அங்கமாலை = விரிந்த திருவங்கமாலையென்னுந் தேவாரப்பாசுரத்தை , 
ளல்போல் ( தமது ) திருச்செவியிலேற்றுக் கொள்ளுதல் போல , பிறவி 
வினை உழந்து = பிறத்தலாகிய ( தீ ) வினையில் வருந்தி , திரி = உலாவுகின்ற , 
அங்கம்மாலையன் = சரீரவாஞ்சையையுடைய யான் , சொல்மாலையும் = ( தமி 
ழ்ச்சொற்களைத் தொடுத்துப்பாடுகின் றவிப் ) பிரபந்தத்தையும் , செவி கொ 
ள்வர் ஏ = தமது திருச்செவியில் ஏற்றுக்கொள்வரோ , ஏற்றுக்கொள்ளார் . 
( எ - று . ) 

பத்திபுரி யென்பது - பத்தியில்லாருமங்கு , வைத்த தங்கருமமுற்றவை 
கினுமவர்க்கும்பத்தி , மெத்து தலானும் பத்தி புரியென விளக்கஞ்சாலும் . 
என்பதனாலறிக. 
ஓ- எதிர்மறை . எருக்கு , ஆர் , கொன்றை = முதலாகுபெயர்கள் . ( 33 ) 
செவிக்கணி வார்குழை யார்தில்லை யந்தணர் சேர்ந்து தொழும் 
புவிக்கணி யாயவண் பேரைப்பட் டீசர் புகழ்வன்றொண்டர் 
கவிக்கணி முன்றிரு வாரூர்த் தெருவிரு கால்வருந்த 
நவிக்கணி மாபர வைக்கே நடந்தனர் நள்ளிரவே . 

( இ - ள் . ) செவிக்கு = திருச்செவிகளில் , அணி = அணிந்த , வார்குழையா 
ர் = நீண்ட ( சங்க ) குண்டலமாகிய காதணியையுடையவரும் , தில்லை அந்த 
ணர் = சிதம்பரத்திலுள்ள பிராமணர் ( மூவாயிரவரும் ) சேர்ந்து தொழும் = 
( ஒருமித்து வந்து ) கூடி வணங்கப்பெற்ற , புவிக்கு அணி ஆய = பூமிக்கு அல 
ங்காரகாகிய , வண்பேரை பட்டீசர் = வண்மையுள்ள திருப்போரூரிலெழுந் 
தருளிய ஸ்ரீ பட்டி நாதர் , புகழ் = ( உலகத்தார் ) புகழ்கின்ற , வன்றொண்டர் 

பேரூர்ப்புராணம் தலவிசேடப்படலம் 29. 


4 


திருப்போர் 
= ( வன்றொண்டர் என்னுங் காரணப்பெயர் பூண்ட ) ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாய 
னார் ( திருவாய்மலர்ந்தருளிய ) , கவிகண்ணி = ( தேவாரமாகிய )திருப்பாசுரங் 
களைக்குறித்து , முன் = முற்காலத்தில் , திருவாரூர் தெரு திருவாரூரென்னு 
ந்திருப்பதியின் வீதியில் , இருகால் வருந்த இரண்டு திருவடிகளும் நோ 
கும்படி , நவ்விகண்ணி மாபாவைக்கு = மான் போலுங்கண்களையுடையளா 
கிய அழகுள்ள பரவை நாச்சியாரிடத்து , நள் இரவு = நடு இராத்திரியில் 
நடந்தனர் = தூது சென்றனர் (இஃதென்ன வியப்பென்றபடி ). ( எ - று .) 

பின்னுள்ள கணிகள் இரண்டும் , நவியும் - இடைக்குறைகள் . 
இருகால் - இருமுறையெனினுமாம் . 
செவிக்கு , பரவைக்கு , இரண்டும் ஏழாம் வேற்றுமை மயக்கம் , ( 34 ) 
நண்ணிய வந்திகைப் பிட்டோ விருப்பது நற்கவுரி 
யுண்ணிய வந்தி லிடுமுண வோவிம்ப ரும்பரெலாம் 
எண்ணிய வந்திரு மாத்திண்ண னாரிடு மின்றசையோ 
புண்ணிய வந்தி வணபேரை காத புகலெனக்கே . 


( இ- ள் . ) புண்ணிய = புண்ணிய வடிவானவரே ! அந்திவண்ண = மா 
லைக்காலத்துச் ( செவ்வானம் போலுந் திருமேனியை ) யுடையவரே ! பே 
ரைநாத = திருப்யேரூரிலெழுந்தருளிய ஸ்ரீ பட்டி நாயகரே ! நண்ணியவந் 
திகைபிட்டோ = பொருந்திய வந்தி நாச்சியார் கையால் ( கொடுத்த ) பிட் 
டாகியவுணவோ , நல்கவுரி = நல்ல கவுரியம்மையானவர் , உண்ணிய = ( தே 
வரி ) நண்ணும்படி , இடும் = படைத்த , உணவோ = திருவமுதோ, இம்பர் = 
இவ்வுலகத்தவரும் , உம்பர் = சுவர்க்கவுலகத்தவரும் , எல்லாம் = ஆகிய யாவ 
ரும் , எண்ணிய = கருதிய , அம் திருமா = அழகிய ஞானச்செல்வத்தையும் 
மேன்மையுமுடைய , திண்ணனார் = திண்ணனாரென னும்பிள்ளைத் திருநாம 
முடைய ஸ்ரீ கண்ணப்பநாயனார் , இடும் அருத்திய , இன் தசையோ = இனி 
மையாகிய வூனோ, ( இவைகளில் ) விருப்பு எது = தேவரீருக்கு அன்பு எப்பொ 
ருளிடத்து , எனக்கு புகல் = எனக்குச்சொல்லுவீராக . ( எ.று. ) 


-- 


அந்தில்- அசைநிலை , இம்பர் , உம்பர்- இடவாகுபெயர்கள். ஓகாரம் 
மூன்றும் வினா , வணம் - இடைக்குறை , உண்ணிய - செய்யிய வென்னும் வா 
ய்பாட்டு வினையெச்சம் . 


வந்தியாரது பிட்டுண்டருளியதும் , கவுரியம்மையாரது அமுதுண்டருளி 
யதும் , திருவிளையாடற்புராணம் மண்சுமந்தபடலத்தானும் , விருத்தகுமார 
பாலரான படலத்தானுமுணர்க . 

( 35 ) 


கலித்துறை யுந்தாதி . 


-- 


புகரானைத் தந்த மிறுத்தா னயனொடும் போற்றுறுசீர்த் 
தகரானைத் தந்தருள் சிற்சபை நாதன் றவம்புரிவிண் 
நகரானைத் தந்த மெனுநடங் காட்டி நனிபுரந்த 
நிகரானைத் தந்தமிற் போற்றுமின் றீவினை நீங்குதற்கே . 

( இ - ள் . ) புகர் புள்ளிகளை யுடைய , ஆனைத்தந்தம் = ( குவலையா பீடம் 
என்னும் ) யானையினுடைய கொம்புகளை , இறுத்தான் = முறித்த திருமால் , 
அயனொடும் = பிரமனோடும் , போற்றுறு = துதிக்கின்ற , சீர் = சிறப்பினையு 
டைய , தகரானை = ( நாரதமுனிவரது வேள்வியில் தோன்றிய ) ஆட்டுக்கடா 
வை வாகனமாகவுடைய முருகக்கடவுளை , தந்தருள் = பெற்றருளிய , சிற்ச 
பைநாதன் = சிற்சபையென்னும் திருப்பேரூரிலெழுந்தருளிய ஸ்ரீ பட்டி 
நாயகர் , தவம்புரி = ( தம்மைக்குறித்துத் ) தவஞ்செய்த , விண் நகர் ஆனை = 
தேவருலகத்திலுள்ள காமதேனுவென்னுந் தெய்வப்பசுவை , தம் தம் எனு 
ம் நடம் காட்டி = தம் தம் என்னும் ( பரதவேறுபாடுடைய ) திருநடனத்தை 
த்தரிசிக்கச்செய்தருளி, நனிபுரந்த = மிக அக்காமதேனுவைக்காத்தருளிய , 
நிகரானை = தமக்குத்தாமே யொப்பானவரை , (மானிடரே ! ) தம்தமில் = நீங் 
கள் ஒவ்வொருவரும் , தீவினை நீங்குதற்கு = ( உமது ) கொடிய துன்பங்கள் 
நீங்கும் பொருட்டாக , போற்றுமின் = துதிசெய்யுங்கள் . ( எ - று . ) 

முருகக்கடவுள் ஆட்டுக்கடாவை வாகனமாக உடையரென்பதற்குப் 
பிரமாணம் . 

* அவர்புரிதவத்தினீராலன்றுதொட்டமல மூர்த்தி . 
உவகையாலனையமேடமூர்ந்தனனூர்தியாக , எனவும் . 
காரதனோம்பியசெந்தீக்கொடுத்த , திருகுபுரிகோட்டுத்தகர் 

வருமதியோய் , 
எனவும் கூறிய ஆன்றோர் செய்யுள்களாலுணர்க . 

( 36 ) 
செவிலித்தாயிரங்கல் . 


நீடும் பரவை துயின்மாலும் வேதனு நின்றிறைஞ்ச 
ஆடும் பரவை யணிபேரை யீச வனங்கனம்பால் 
வாடும் பாவை விழிநீ ருகுக்கு மலரிதழி 
• நாடும் பரவை யெனுமாதைக் காத்தரு ணம்பானே . 
கந்தபுராணம் தகரேறுபடலம் 25 . 
கல்லாடம் கடவுள் வாழ்த்து முருகக்கடவுள் துதி . 


28 


திருப்பேரூர் 


- 


( இள் . ) நீடும்பரவை துயில்மாலும் வேதனும் = விசாலமாகிய ( பார் ) 
கடலினிடத்து யோக நித்திரை செய்கின்ற திருமாலும் பிரமதேவனும் , 
நின்று இறைஞ்ச = ( தேவரீரது திருமுன் ) நின்று வணங்க , ஆடும் = ( வெள் 
ளியம்பலத்தின் கண் ) திருநடனஞ்செய்தருள்கின்ற, பரவை அணி : 

= கங்கை 
யை (திருமுடியிற் ) றரித்தருளிய , பேரை ஈச = திருப்பேரூரினிடத்து எழுந் 
தருளிய ஸ்ரீ பட்டி நாயகரே ! நம்பரனே = எங்கள் கடவுளே ! அனங்கன் 
மன்மதனுடைய , அம்பால் வாடும் : மலர்க்கணைகளால் துன்பப்படுவாள் , 
பாவு ஐவிழிநீர்உகுக்கும் விசாலமான அழகையுடைய கண்களினின்றும் , 
நீரைச்சிந்திகாள், மலர் இதழிநாடும் = மலர்ந்த கொன்றைப்பூமலையை 
விரும்புவாள், பர = பரனே , ஐ = கடவுளே , எனு 

ம் = என்று சொல்லுகின்ற , 
மாதை = ( எங்கள் ) பெண்ணை , காத்து அருள் = இரட்சித்தருள் வீராக , 
( எ.று. ) 

வாடும் , உகுக்கும் , நாடும் -- செய்யுமென் முற்றுகள் , 
எனும் - செய்யுமென்னும் எச்சம் . 

( 37 ) 
நம்பந் தரத்தவர் மங்கையர் கண்டத்து காண்பொலிய 
வெம்பக் தரத்தவிடமுண்ட பேரை விமலரெழிற் 
சம்பந் தரத்தர் புரமூன் றழித்திடச் சார்ந்தவந்தாள் 
அம்பக் தாத்த ரதந்திரு மாலு மகிலமுமே . 

-ள் . ) தீம்பு அந்தரத்தவர் = விரும்புகின்ற சுவர்க்கவாசிகளாகிய தே 
வர் களுடைய , மங்கையர்கண்டத்து = மனைவியரது கழுத்தின் கண் அணிந்து 
ள்ள , நாண் - திருமங்கிலியம் , பொலிய = விளங்கும் வண்ணம் , வெம்பு அ 
தரத்தக வெவ்விய அந்த அச்சத்தையுடைய , விடம் உண்ட = 

= ( ஆலகாலமே 
ம் ) விஷத்தை யுண்டருளிய , பேரை விமலர் திருப்பேரூரின் கண் 
எழுந்தருளிய களங்கமற்றவரும் , எழில் சம்பந்தர் அத்தர் = அழகிய சம்ப 
ந்தமூர்த்திராயனாருக்குப் பிதாவாகிய ஸ்ரீ பட்டி நாயகர் , புரம் மூன்றும் = 
திரிபுரம்கைளையும் , அழித்திட = அழிக்கும்படி , சார்ந்த அந்நாள் = அடைந்த 
அக்காவத்து , அம்பு அந்தரத்த இரதம் = கணையும் வெளியிடங்களிற் செல் 
கின்ற தரும் , திருமாலும் அகிலமும் = விட்டுணுவும் பூமியுமாம் . ( எ - று . ) 

அந்தரம் - மெலித்தல் விகாரம் . 
மூன்றும் - முற்றும்மை விகாரத்தாற்றொக்கது . 
விட்டுணு - சிவபெருமானுக்கு அம்பாகியது . 

( 38) 
+ போகம்மீன்றபுண்ணியனெய்தகணையேபோல். 

என்றதனாலறிக , 
சீவகசிந்தாமணி நாமகளிலம்பகம் 133 . 


கலித்துறை யந்தாதி . 


28 


தலைவன் பாகனோடுரைத்தல் . 


மா 


- 


அகிலார வார மெறிகாஞ்சிப் பேரை யான்வரையின் 
முகிலார வாரத்தை நந்தேர் வாவென முன்னியெழின் 
நகிலார வாரக் குழனோக்கு காலையி னாம்விரைந்து 
புகிலார வார முறும்வல வாவிடு பொன்வையமே . 
( இ - ள் . ) அகில் ஆர் அ ஆரம் ஏறி = அகிலும் ஆத்தியும் அந்தச் சந்தன 
மரங்களையும் ( வீசி ) யெறிகின்ற , காஞ்சி := காஞ்சிமா நதியையுடைய , பே 
ரை அரன் = திருப்போரூரின்கண் உள்ள ஸ்ரீ பட்டி நாயகர் , வரையின் = தக்கி 
ண்கயிலாயத்திலுள்ள , முகில் = மேகங்களுடைய , ஆரவாரத்தை = முழக்கத் 
தை , எழில் = அழகிய , நகில் = தனங்களில் , ஆரம் = சந்தன மணிந்த , வார் 
குழல் நீண்ட கூந்தலையுடைய தலைவி , நம் தேர் வரவு என முன்னி = நம் 
முடைய தேரின் வருகையென்று நினைத்து , நோக்கு காலையில் = ( புரம் போ 
ந்து ) பார்க்குங்காலத்தில் , நாம் விரைந்து புகில் = நாம் முடுசிச்செல்வோ 
பயின் , ஆரம் ஆர உறும் விருப்பம் மிகவும் அடைவாள் , ( ஆகையால் ) 
பொன்வையம் பொற்றேரை , வலவா = தேர்ப்பாகனே ! வீடு = ( நீ விரை 
விற் ) செலுத்துவாயாக . ( எ - று . ) 

பொன்வையம் - அழகிய தேர் எனினுமாம் . வார - அ சாரியை . குழல் 
- வினைத்தொகைப் புறத்துப் பிறந்த அன்மொழித்தொகை . 

( 39 ) 
வையம் பரவை மறைபரி யாவம் வயங்கிரதம் 
வையம் பாவை யணைமான் மனைவி வளர்மலைப்பா 
வையம் பரவை மதிபூண் செவிக்கொளல் வண்டமிழ்க்கோ 
வையம் பரவைக்கண் டூதாம் பரம்புர வானவர்க்கே . 

( இ - ள் . ) அம் = அழகிய , பரவைகண் = பரவை நாச்சியாரிடத்து , 
ஆம் = ( ஸ்ரீ சுந்தரமூர்த்திநாயனார் வேண்டுகோளுக்கிரங்கி ) துதாக (இருமு 
றை ) சென்றருளிய , பரம் புரம் வானவர்க்கு = பரம்புரமென்னும் திருப் 
பேரூரிலெழுந்தருளிய ஸ்ரீ பட்டி நாயகருக்கு , மறைபரி = வேதங்கள் குதி 
ரையாம் , பரவை ஆவம் = ( திருப்பாற் ) கடல் அம்புப் புட்டிவாம் , வையம் 
வயங்கு இரதம் = பூமி விளங்குகின்ற தேராம் , அரவை = சேடனென்னும் 
பாம்பை , அணைமால் = மெத்தையாகச் சேர்ந்த திருமால் , வை அம்பு - 
கூர்மையான கணையாம் , வளர்மலை பாவை = உயர்ந்த ( இமய மலையில் அவ 
தரித்த பிரதிமை போன்ற பார்வதி தேவியார் , மனைவி = நாயகியாம் , அம் 
கங்கையும் , பரவு ( யாவரும் ) புகழ்கின்ற , ஐ = அழகிய , மதி = சந்திரனும் 


MAHAMAHOPADHYAYA 


30 


திருப்பேரூர் 


பூண் = ஆபரணங்களாம் , செவிகொளல் = ( தமது திருச் ) செவிகளாற் ( கே 
ட்டு உட் ) கொள்ளுதல் , வள் = வளமையான , தமிழ் கோவை = ( ஸ்ரீ சம்பந்த 
மூர்த்தி நாயனார் முதலிய மெய்யடியர்கள் செய்தருளிய தேவார திருவாசக 
ங்கள் முதலாகிய ) தமிழ்ப்பாக்களாம் . ( எ - று . ) 


பாவை - உவமையாகுபெயர் . இச்செய்யுள் எதிர்நிரனிறைப்பொருள் 
கோள் . 

( 40 ) 


F 


- 


வானத்த னம்புய மெட்டாற் கெட்டாதவன் மாமறை சொன் 
ஞானத்த னம்புலிச் செஞ்சடை யானல மாரரசங் 
கானத்த னம்புயச் சேவடி நாளுங் கருதுகபுன் 
மானத் தனம்புவி மேலாசை கொண்ட மடநெஞ்சமே , 

( இ - ள் . ) புல் மானம் = அற்பமான அகங்காரமுள்ள , தனம்புவிமேல் 
ஆசைகொண்ட = பொருளிடத்தும் பூமியினிடத்தும் விருப்பங்கொண்ட , 
மடம் நெஞ்சமே அறியாமையையுடைய மனமே ! வால் நத்தன் வெ 
மன்மையாகிய சங்கத்தையுடைய திருமாலுக்கும் , அம் = அழகிய , புயம் எட் 
டான் கு எட்டுத்தோள்களையுடைய பிரமனுக்கும் , எட்டாதவன் ( வரா 
கமாகவும் அன்னமாகவும் திருவடியையும் திருமுடியையுந்தேட ) அகப்படா 
தவரும் , மாமறை சொல் ஞானத்தன் மகத்தாகிய (இருக்கு முதலாகிய ) 
வேதங்களைத் திருவாய்மலர்ந்தருளிய அறிவுடையவரும் , அம்புலி செஞ்ச 
டையான் சந்திரனையணிந்த சிவந்த சடையையுடையவரும் , நலம் ஆர் 
அரசம் கானத்தன் = அழகு நிறைந்த போதிக்கானமென்னும் திருப்பேரூ 
ரை வாசஸ்தானமாகவுடையவருமாகிய ஸ்ரீ பட்டி நாயகரது , சே அடி நாளும் 
கருதுக செம்மையாகிய திருவடிகளை எக்காலமுந் தியானிக்கக்கடவை . 
தியானிப்பின் வீட்டின்பம் பெறுவை என்பதெஞ்சி நின்றது . ( எ - று . ) ( 41 ) 


- 


- 


- 


மடக்கொடி யாரு மகாரும் புவியும் வளர் நீதியும் 
விடக்கொடி யாருற வுஞ்சத மல்ல விளங்குறுகுக் 
குடக்கொடி யாருயர் தாதைக் கடிமை கொடுபுலமைக் 
தடக்கொடி யாருனைப் போல்வார்தென் பேரை யடை 

மனமே . 


( இ - ள் . ) மனமே = நெஞ்சமே ! மடம் கொடியாரும் = அறியாமைக்கு 
ணத்தையுடைய கொடிபோன்ற மகளிரும் , மகாரும் = பிள்ளைகளும் , புவி 
யும் = பூமியும் , வளர் நிதியும் = மிகுந்த பொருள்களும் , விடம் கொடியார் 
உறவும் - நஞ்சுபோன்ற தீயாருடைய நட்பும் , சதம் அல்ல = நிலையுடை 


கலித்துறை யந்தாதி . 


31 


-- 


மையன்று , ( மற்றியாது நிலைமையெனின் ) விளங்குறு = பிரகாசிக்கின்ற , 
குக்குடம் கொடியார் 

= கோழிக்கொடியையுடைய முருகக்கடவுளது , உயர் 
== மேன்மையாகிய , தாதைக்கு பிதாவாகிய ஸ்ரீ பட்டிநாயகருக்கு , அடி 
மைகொடு = அடிமைத்தன்மை பெற்று , புலம் ஐந்து அடக்கு = ( சுவை 
முதலாகிய பஞ்சப்புலங்களையும் , (இந்திரியங்களின் வழியே செல்லவிடா 
மல் உனக்குள்ளே ) ஒடுக்கு , ஓடி = அவற்றை முறித்து விடு , தென்பேரை 
அடை = அழகிய திருப்பேரூரைச்சென்று சேர்வாயாக ( சேரின் ) உனைப்போ 
ல்வார்யார் = உன்னைப்போன்றவர்கள் யாவர் ( ஒருவருமில்லை) . இவைகளே 
நிலைமையாம் என்பதெஞ்சி நின்றது . ( எ - று .) 


. 


மடமை- . 


பெண்களின் குணம் நான்கனுளொன்று . கொடு - இடைக் 

( 42 ) 


குறை . 


முருகக்கடவுள் கோழிக்கொடியை யுடையரென்பது 
+ அக்கணமெம்பிரான் றனருளினாலுணர்வுசான்ற 
குக்குடவுருவைகோக்கிக்கடிதினீகொடியேயாகி 
மிக்குயர் நமது தேரின் மேவினையார்த்தியென்னத் 
தக்கதேபணியிதென்னாவெழுந்தது தமித்து விண்மேல் . 
போழ்படக்கிடந்தவொருபங்கெழுந்து 
மின்னன் மாண்டகவிரலர் பூத்த 
சென்னிவாரணக்கொடும்பகையாகித் 
தேவர்மெய்பனிப்புறவான் மிடையுடுத்திரள் 
பொரியிற் கொறிப்பப்புரிந்தபொருணாடிக் 
தாமரை பழித்தகைமருங்கமைத்தோய், 

என்பவைகளாலுணர்க . 
கலைமான் வினாதல் . 


மனக்கலை மாத்தழல் சேரிழு தாக்கி வலிந்தெனையாள் 
வனக்கலை மாமதி சூடுகல் யாண புசர்மலைவாழ் 
கனக்கலை மாணிழை மென்முலை யீருங்கள் கண்பொருவு 
புனக்கலை மானொன்று வந்ததுண் டாகிற் புகலுவிரே. 


கந்தபுராணம் சூரபன்மன் வதைப்படலம் 497 . 
- கல்லாடம் பாயரம் 2 . 


32 


திருப்போ 


து என 


| இ - ள் . ) மனம்கல்லை = ( எனது ) மனமாகிய (கருங் ) கல்லை , மாதழல் 
சேர் இழுதாக்கி = மிகுந்தநெருப்பையடைந்த நெய்போல் உருகச்செய்து , 
வலிந்து எனை ஆள் = (வேறு சமயங்களிற் செல்லவிடாமல் ) தடுத்து 
னை அடிமை கொண்ட , வனம் கலைமாமதி சூடும் = அழகிய கலைகளையுடைய 
சிறந்த சந்திரனைத் ( திருமுடியிற்சூடிய ) , கலியாண பரர் = கலியாணபுரமெ 
னனும் திருப்பேரூரை ( வசிக்கும் இடமாக ) உடைய ஸ்ரீ பட்டி நாயகரது , 
மலைவாழ் = வெள்ளிமலையினிடத்து வாழ்கின்ற, கனம்கலை சீர்மையுள்ள 
ஆடையும் , மாண் இழை = மாட்சிமையுள்ள ஆபரணங்களும் அணிந்த , மெல் 
முலையீர் = மென்மையான தனங்களையுடைய பெண்களே ! உங்கள் கண் 
பொருவு = உங்களுடைய விழிகளையொத்த , புனம் கலைமான் ஒன்று = (தினை 
க் ) கொல்லைகளிற் (சஞ்சரிக்கின்ற ) ஒரு கலைமான் , வந்தது உண்டாகில் = வந் 
தது உளதானால் , புகலுவிர் = சொல்லுங்கள் . ( எ - று . )) 


கலை- இடைக்குறை . 


( 43 ) 


புக்கக் தரத்த ரபயமென் றேதொழப் போற்றுவன்னஞ் 
சக்கந் தரத்த ரரும்புனத் தேவள்ளி யார் தருமின் 
பக்கந் தரத்தரம் பட்டி புரீசர் பதமடைந்தேந் 
துக்கந் தரத்தரச் சன்மவன் னோயிடைத் தோற்றிலமே . 


( இ - ள் . ) அந்தரத்தர் = ஆகாயவாசிகளாகிய ( பிரமன் முதலிய ) தேவர் 
கள் , அபயம் என்று = ( நாங்கள் தேவரீருடைய ) அடைக்கலம் என்று சொ 
ல்லி , புக்கு தொழ = தமது திருமுன்வந்து ( தோத்திரஞ்செய்து ) வணங்ச , 
போற்று ( அவர்களைக் காத்தருளிய , வல் நஞ்சம் கந்தரத்தர் = வன்மை 
யாகியவிடத்தை ( அறிகுறியாக வைத்த ) ஸ்ரீ கண்டத்தையுடையவரும் , அரு 
புனத்து = மேன்மையாகிய ( தினைக்கொல்லையில் ), வள்ளியார் தரும் = வள் 
ளியம்மையாரால் கொடுக்கப்பட்ட , இன்பம் கந்தர் அத்தர் = சுகத்தையு 
டைய முருகக்கடவுளின் பிதாவானவரும் , அம் = அழகிய , பட்டி புரி ஈசர் - 
பட்டிபுரியென்னும் திருட்பேரூரின் கண் எழுந்தருளிய ஸ்ரீ பட்டி நாதரத , 
பதம் அடைந்தேம் = திருவடிகளைச் சேர்ந்தோம் , துக்கம் தரு அதரம் = 
( ஆகையால் ) துன்பத்தைக் கொடுக்கின்ற அந்த அச்சமுள்ள, சன்மம் வல் 
நோயிடை = பிறவியாகிய வலிய பிணியினிடத்து , தோற்றிலம் = 
மாட்டோம் . ( எ -று . ) 


1 ) 


சிவபெருமான் விடத்தைக் கண்டத்தில் வைத்துளரென்பதற்குப் பிர 
மாணம் . 


கலித்துறை யந்தாதி . 


33 


வாங்கி 


-- 


* மாயிசிரு ஞாலத்து மன்னுயிர்கள் கண்களிப்ப மன்றுளாடும் 
நாயகன் கண்டங் கறுத்தன்றே பொன்னுலகை நல்கிற்றம்மா. 

( 44 ) 
தழை விருப்புரைத்தல் . 
தோடணி வார்செவிப் பேரைப் பிரான் றுணைத் தாண்மலரைச் 
சூடணி வான்றுதி சொல்வெற்ப நீதந்த தொல்லாசங் 
காடணி வாகத் தழைவாங்கிப் போர்த்துக் களித்தரைத்து 
நீடணி வார்குய மின் பூச வுண்ண நினைந்தனளே . 

( இ - ள் . ) வெற்ப = வெள்ளிமலைப் பிரதேசத்தையுடைய தலைவனே ! நீ 
தந்த = நீ கொடுத்க , தொல் அரசம் காடு = பழமையாகிய வரசங்கானிலு 
ண்டாகிய , அணி வாகு = பெருமையும் அழகுமுள்ள , அ தழை = அந்தத் 
ழையை , நீடு = மிகுந்த , அணி = ஆபரணங்களும் , வார் = இரவிக்கையுமணி 
ந்த , குயம்மி . 

ன = தனங்களையுடைய மின் போன்ற ( எங்கள் ) தலைவியானவள் , 

( யான் கொடுக்க ) வாங்கி , போர்த்து (உடம்பில் ) மூடி , களி 
= மனமுவந்து , அரைத்து - ( பின்கல்லில் ) அரைத்து , பூச = ( உடம் 
பிற்) பூசவும் , உண்ண =( வாயி ) னருந்தவும் , நினைந்தனள் = எண்ணினள் , 
( ஆதலின் ) தோடு அணி = ( சங்க ) குண்டலத்தையணிந்த , வார்செவி 
நீண்ட ( திருச் செவிகளையுடைய , பேரை பிரான் = திருப்பேரூரிலெழுந்தரு 
ளிய ஸ்ரீ பட்டி நாயகருடைய , துணைமலர் தாள் இரண்டுதாமரை மலர்போ 
லுந்திருவடிகளை ; சூடு = உன் முடி 

மேல் தரித்துக்கொள் , அணி ( மலர்க 
ளால் ) அலங்காரஞ்செய் , வான்துதிசொல் = மேலாகிய தோத்திரங்களைச் 
சொல்லுவாயாக . ( எ - று . ) - உவமையாகுபெயர் . 

தழை விருப் புரைத்தல் என்பது - நீ கொடுத்த தழையை தலைவி ஏற் 
பக்கொண்டு செய்யாதன வில்லையெனப்பாங்கி தலைவனிடங்கூறல் . (45 ) 

நினையா தவரை நினையார் நினைப்பவர் நெஞ்சகமாம் 
மனையா தவரை நிகர்ப்பார் பரம்பார் மாணிதனைத் 
தனையா தவரையொப் பாயஞ்ச லென்றவற் சார்ந்தவந்த 
கனையா தவரையென் றேயுதைத்தா ரெங்கள் கண்ணுதலே . 

( இ - ள் . ) பரம்புரர் = பரம்புரமென்னுந் திருப்பேரூரையுடையவரும் , 
எங்கள் கண்ணுதல் = நெற்றிக்கண்ணையுடையருமாகிய எங்கள் ஸ்ரீ பாட்டி 
நாயகர் , நினையாதவரை நினையார் = ( தம்மைச் ) சிந்தியாதவரைப் ( பிறவி 

* சிதம்பரஞ் செய்யுட் கோவை 49 . 


-- 


-- 


மின் 


* 


5 


34 


திருப்பேரூர் 


- 


யினின்றுங்காக்கக் ) கருகார் , நினைப்பவர் நெஞ்சு அகம் ஆ i = சிந்திப்பவரது 
மனமாகிய , மனை வீட்டில் , ஆதவரை நிகர்ப்பார் = ( அஞ்ஞான இருளை 
நீக்கலால் ) சூரியரை ஒத்து விளங்குவார் , மாணி தனை = ( தம்மைப் பூசித்த ) 
பிரமசாரியாகிய மார்க்கண்டேய முனிவரை , தனையா = குழந்தையே ! தவ 
ரை ஒப்பாய் = முனிவர்களை யொப்பாவாய் , அஞ்சல் என்று = பயப்படாதே 
என்று சொல்லி , அவன் சார்ந்த = அம்மார்க்கண்டேய முனிவரைக் ( கொல் 
லும்பொருட்டு ) வந்த , அந்தகனை = இயமனை , ஆக = அறிவில்லாதவனே , 
வரை என்று = ( நீ உயிர் ) நீங்கக்கடவையென்று , உதைத்தார் = ( தமது திரு 
வடியால் ) உதைத்து வீழ்த்தினார் . ( எ - று . ) 

அவன் + சார்ந்த = அவற்சார்ந்த : இயல்பின் விகாரமாயிற்று . 
அடைந்தோர்கட்கு ஆனந்தத்தைக் கொடுத்தலால் பரம் புரமெனப்ப 


ட்டது . 


மார்க்கண்டேய முனிவருக்காக இயமனை உதைத்தாரென்பது : 
* மட்டுலா மலர்கொண்டடியிணை வணங்கு மாணிதன் மேன் மதியாதே 
கட்டுவான் வந்தகாலனை மாளக்காலினா லாருயிர்செகுத்த, சிட்டனே . 
என்ற ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாக்கானும் . 
t மதுமலர்பறித்துத்திருவடி நிறைத்த 
கான்மறைப்பாலனை நலிந்துயிர் கவருங் 

காலனைக்காய்ந்தகா வினன் . 
என்ற கல்லாடர் திருவாக்கானுமுணர்க . 

( 46 ) 
கிள்ளை விடு தூது . 
கணையாக மாலை யுடையார்தென் பேரைக் கடவுளருக் 
கிணையாக மாலை வரமாரன் பூங்கணை யெய்யநைந்து 
பணையாக மாலை முலை படும் பாட்டைப் பகர்ந்து வரத் 
துணையாக மாலைக் கிளியீர்சொல் வீரெங்க டோன்றலுக்கே. 


( இ - ள் . ) மாலை கிளியீர் = ( கண்டத்தின் கண் ) வரியையுடைய கிளிக் 
ளே ! கணை ஆக =அம்பாக , மாலை உடையார் = திருமாலையுடையவரும் , 
தென்போைகடவுளருக்கு = அழகிய திருப்பேரூரை யுடையவருமாகிய ஸ்ரீ 
பட்டி நாயகருக்கு , இணை ஆக = சமானமாக , மாலை வர = செவ்வானம் 
* திருவடமுல்லை வாய்த்தேவாரம் 9 . 
கல்லாடம் 56 . 


கலித்துறை யந்தாதி . 


35 


- 


- 


1 . 


வாரா நிற்க , மாரன் 

மன்மதன் , பூகணை எய்ய = மலரம்புகளைப் பிரயோ 
கிக்க , நைந்து = ( அவைகளால் ) வருந்தி , ஆகம் மாலை பணை முலை : மார்பி 
ல் மாலையை யணிந்த பெருத்த தனங்களையுடைய யான் , படும் பாட்டை = 
அடைகின்ற வருத்தத்தை , எங்கள் தோன்றலுக்கு = எங்கள் தலைவருக்கு , 
கணை 

ஆகவரசொல்வீர் = என் (உயிருக்குத் ) துணையாக வரும்படி சொல் 
லுங்கள் , ( எ - று . ) 

முலை-- இரண்டாம்வேற்றுமைத்தொகைப் புறத்துப்பிறந்த அன்மொழி 
த்தொகை . இஃது ஒருமையிற் பன்மையும் என்ற விதியால் தன்மையில் 
படர்க்கைவந்த இடவழுவமைதி . 

சாத்தன்றாயிவை செய்வலோ என்றாற்போல . 
ஆக -- என்னும் எச்சத்தை இறந்தகால வினையெச்சமாகக்கொண்டு நீ 
துணையாகி எனக்கொள்ளினுமாம் . 

( 47 ) 
கேதார மாப்பதி யார்மரு தூரர் கிளருலகுக் 
காதார மானவர் பேரூ ரிறைவ ரடியருன்னுக் 
தாதார மாமலர்ச் சேவடியே யென்றுந் தாழ்வதல்லாற் 
போதார மாதவர் முன்னாய தேவரைப் போற்றிலமே . 

( இ - ள் . ) கேதாரம் மாபதியார் = திருக்கேதாரம் என்னும் சிறந்த திரு 
ப்பதியையுடையவரும் , மருதூர் = திருவிடைமருதூரையுடையவரும் , க 
ளர் உலகுக்கு = விளங்குகின்ற ( எவ் ) வுலகங்கட்கும் , ஆதாரம் ஆனவர் 
ஆதாரமானவரும் , பேரூர் இறைவர் = திருப்பேரூரிலெழுந்தருளியவரும் 
ஆகிய ஸ்ரீ பட்டி நாயகாது , அடியர் உன்னும் = அடியார்கள் தியானிக்கின்ற , 
தாது ஆர் = மகரந்தம் நிறைந்த , அம் = அழகிய , மா மலர் = வண்டுகள் மொ 
ய்க்கின்ற மலர்போன்ற, சே அடியே சிவந்த திருவடிகளையே, என்றும் 
எக்காலமும் , தாழ்வது அல்லால் = பணிவதல்லாமல் , போதார் 
னா ) மலரில் வசிக்கும் பிரமதேவரும் , அ மாதவர் = அந்த திருமகள் கொ 
முநராகிய விட்டுணுவும் , முன் ஆய = முதலாகிய , தேவரை = தேவர்களை , 
போற்றிலம் = ( ஒருபொருளாகத் ) துதிக்கமாட்டோம் . ( எ - று . ) 
ஏ - இரண்டில் முன்னது பிரிநிலையோடு தேற்றம் ; பின்னது அசைநிலை . 

திருக்கேதாரம் -- வடநாட்டிலுள்ள திருப்பதிகள் ஐந்தனுளொன்று , 
திருவிடைமருதூர் - சோழதாட்டிலுள்ள நூற்றிருபத்தேழு திருப்பதிகளுள் 
ஒன்று . 

( 48 ) 


- 


-- 


- 


( தா 


- நன்னூல் பொதுவியல் 29 . 


86 


திருப்பேரூர் 


போனக மாக விடமுண்ட போத புரேசனெல்லாந் 
தானக மாக வுளானெனல் யாவர்க்குஞ் சாற்றிடுமான் 
மீனக மாகக் கொடிக்கை தவன் கையின் வேத்திரமும் 
வானக மாகண் டலன்சேய்த் தனஞ்சயன் வல்விலுயே 


= மீன் 


( இ - ள் . ) விடம் = ஆலகாலவிடத்தை , போனகம் ஆக உண்ட = உண 
வா கவருந்திய , போதபுரம் ஈசன் = போசபுரமாகிய திருப்பேரூரிலெழுந்த 
ருளிய ஸ்ரீ பட்டிநாயகர் , எல்லாம் = எப்பொருள்களையும் , தான் = தானே , 
அகம் ஆக உளான் = தன்னிடத்ததாகவுள்ளவர் , எனல் = என்று ( வேதங்க 
ஸ் ) சொல்வதை , யாவர்க்கும் = எவ்வகையினோர்க்கும் , மீன் அகம் 
வமவைத்தன்னுள் ( எழுதப்பட்ட ) மாகம் கொடி = ஆகாயம் வரையில் உய 
ர்த்திய கொடியையுடைய , கைதவன் = பாண்டியனது , கையின் வேத்திர 
மும் = கையின் கண்ணுள்ள ( பொற் ) பிரப்பும் , வான் நகு அம் சுவர்க்க 
லோகத்தில் விளங்குகின்ற அழகிய , ஆகண்டலன்சேய் = இந்திரனுடைய 
பிள்ளையாகிய , தனஞ்சயன் = அருச்சுனனுடைய , வல்வில்லும் = வலிமை 
யுள்ள வில்லும் , சாற்றிடும் = அறிவிக்கும் . ( எ - று . ) 

புரேசன் - குணசந்தி . விலும் --இடைக்குறை . 

எப்பொருளும் தானேயன்றி வேறில்லையென்பது பாண்டியன் கைப்பி 
ரம்பும் அருச்சுனனது வில்லும் உணர்த்தியதென்பதை 


- 


* கோமகனடிக்கவவனடி வாங்கி 
யெவ்வுயிரெவ்வுலகெத்துறைக்கெல்லாம் 

அவ்வடிகொடுத்தவருணிறைநாயகன் . 
என்ற கல்லாடத்தானும் . 
மகாபாரதம் அருச்சுனன் தவநிலைச்சருக்கத்தானும் உணர்க . 

யாவர்க்கும் என்றதன் உபலக்ஷணத்தினால் அஃறிணைப்பொருள்கள் 
எவற்றிற்குங் கொள்ளப்படும் . 

( 49 ) 


வல்லிக் குவளை முலைமொழி கந்தரம் வாள்விழியம் 
வல்லிக் குவளை முகமதி வாய்துகிர் வாய்ந்த வெங்கள் 
வல்லிக் குவளை முதற்கொண்ட யாவும் வழங்கிலர்மா 
வல்லிக் குவளை முதுபேரை வெள்ளி வரையிறையே . 


* கல்லாடம் 49 . 


கலித்துறை யந்தாதி . 


37 


- 


( இ.ள். ) வல்முலை = சூதாடுகருவிபோன்ற தனங்களும் , இக்குமொழி 
= கரும்பு (போலுமினிய ) சொல்லும் , வளைந்தரர் = சங்கு (போலுங் ) கழு 
த்தும் , அம் வல்லி குவளை = அழகிய கொடியின் கண்ணுள்ள நீலமலர் 
( போன்ற ) , வாள்விழி = ஒளிபொருந்திய கண்களும் , மதிமுகம் = சந்திரன் 
போன்ற வதனமும் , தி 

கிர்வாய் = பவளம் போன்ற வாயும் , வாய்ந்த = பொ 
ருந்திய , எங்கள் வல்விக்கு = எங்கள் பெண்ணுக்கு , மாகபெரிய , வல் 
வலிய , இ கு = இந்தப்பூமியிலுள்ளோர் , வளை = சூழ்கின்ற , வெள்ளி வரை = 
வெள்ளி மலையைத் ( தன்னிடத்துக்கொண்ட ) , முது பேரை இறை = பழமை 
யாகிய திருப்போரூரின் கண் எழுந்தருளிய ஸ்ரீ பட்டி நாயகர் , கொண்ட வளை 
முதல் யாவும் ( கை ) வளை முதலாகக்கவர்ந்த ( பொருள்கள் ) எல்லாம் 
வழங்கிலர் = கொடுத்தனரில்லை . ( எ - று . ) 

முதலாகிய என்றது - ஏனைய அணி முதலியன . இடவாகுபெயர் . 
இச்செய்யுள் முறை நிரனிறைப்பொருள்கோள் . 

( 50 ) 


வரைச்சங் கரியை யிடத்துவைத் தார்வரை யேந்தியகார் 
புரைச்சங் கரியை வலத்துவைத் தார்புக ழார்ந்தவண்ம 
துரைச்சங் கரிக்கு வயற்பேரை நாதர் துணையடியை 
யுரைச்சங் கரிப்பர் நந் தீவினை யாவுமி துண்மைநெஞ்சே , 


- 


- 


( இ - ள் . ) நஞ்சே = மனமே ! வரைசங்கரியை = ( இமய ) மலையில் அவ 
தரித்தருளிய பார்வதி தேவியை , இடத்துவைத்தார் = வாமபாகத்தில் வை 
த்தவரும் , வரை ஏந்திய = ( பசுக்களையும் ஆயர்களையும் காப்பது காரணமா 
கக்கோவர்த்தனம் என்னும் ) மலையைக் ( குடை ) யாகத்தாங்கிய , சார் பரை 
சங்கு அரியை ( நீருண்ட ) மேகத்தையொத்த சங்கையுடைய விட்டுணு 
வை , வலத்து வைத்தார் := வலது பாகத்தில் வைத்தவரும் , புகழ் ஆர்ந்த : 
கீர்த்தி நிறைந்த , வண் மதுரை சங்கர் ( பல ) வளப்பங்களையுடைய 
ரையின் கண்ணுள்ள ( தமிழ்ச் ) சங்கத்திற்குத் தலைவரும் , இக்கு வயல் = கரு 
ம்புகள் நிறைந்த வயல்கள் சூழ்ந்த , பேரை நாதர் = திருப்பேரூரின் கண் எழு 
ந்தருளிய ஸ்ரீ பட்டி நாயகரது , துணை அடியை = இரண்டு திருவடித்தாம 
ரைகளையும் , உரை = ( நீ புகழ்ந்து ) பாடுவாயாக . ( அவ்வாறு பாடினால் ) 
நம் தீவினையாவும் = நமது ( முற்பிறப்பிலுண்டாகிய ) தீமையாகிய வினையெ 
ல்லாம் , சங்கரிப்பார் = அழித்து விடுவார் , து உண்மை = இஃது மெய்மை 
யாம் . ( எ - று . ) 


இடப்பால் அரியை என்று கூறினும் தேவியாரை இடப்பால் வைத்த 
காலத்து விட்டுணுவை வலப்பால் வைத்தனர் என்க . 


38 


திருப்பேரூர் 


கார் 


-- 


-- பண்பாகுபெயர் , உரை - என்னும் முன்னிலை வினைமுற்றின் முன் 
வல்லினம் எதுகைநோக்கி மிகுந்தது . 

( 51 ) 
கெஞ்சக் கரவரித் தாருளத் தென்று நிலவுபர 
செஞ்சக் கரவரி தாழுந்தென் பேரைச் சிவசங்கர 
பஞ்சக் கரவரி யானையத் தாவுயிர் போம்பகல்யான் 
அஞ்சக் கரவரி தாமனு வோத வருளுகவே . 

( இ - ள் . ) நெஞ்சம் கரவு அரித்தார் உளத்து = மனத்தின்கண்ணுள்ள வஞ் 
சத்தை நீக்கிய ( மெய்யடியார்களுடைய ) உள்ளத்தின் கண் , என்றும் நிலவு 

எக்காலத்தும் விளங்குகின்ற மேலானவரே ! செம் சக்காம் 
ந்த ( ஈதரிசனம் என்னும் ) சக்கரத்தையுடைய; அரிதாழும் = விட்டுணுவா 
னவர் வணங்குகின்ற , தென் பேரை சிவ = அழகிய திருப்பேரூரின் கண் எழு 
ந்தருளிய மங்களமானவரே ! சங்க ர = ( விரும்பிய ஆன்மாக்களுக்குச் ) சுகத் 
தைச் செய்பவரே ! பஞ்சக்கரம் அரி ஆனை அத்தா = ஐந்து திருக்கரங்களை 
யுடைய ஒளி பொருந்திய யானைமுக விநாயகக்கடவுளுக்குப் பிதாவானவரே ! 
உயிர் போம் பகல் = ( எனக்கு உடலைவிட்டு ) உயிர் நீங்குங்காலத்தில் , யான் 
= எளியேனாகிய நான் , அரிது ஆம் ( யாவர்க்கும் ) கிடைப்பதற்கருமையாகிய , 
அஞ்சு அக்கரம் மனு ஸ்ரீ பஞ்சாக்கர மகாமந்திரத்தை , ஓத அருளுக = 
செபிக்கும் வண்ணம் கிருபை செய்வாயாக . ( எ - று . ) 
ஐந்து - அஞ்சென்றாயது முழுப்போலி . 

( 52 ) 
அருநாக வன்சினை மீதேறி நாக மமரருறை 
தருநாக வண்மை தனைநோக்கு பேரைத் தனிமுதல்வன் 
பருநாக வல்லி மரகத வல்லிதன் பாகனுயர் 
திருநாக வண்ணலை நாமஞ்சொல் வீர்கதி சேர்தரற்கே. 

( இ - ள் . ) நாகம் = குரங்குகளானவை , அரு நாகம் வல் சினை மீது = 
( தங்களாலும் ) ஏறுதற்கு அருமையாகிய புன்னை மரங்களின் வலியகிளை களி 
ன்மேல் , ஏறி = ஏறி , அமரர் உறை தரு = தேவர்கள் வசிக்கின்ற , நாகம் வண் 
மையை = அமராவதிப் பட்டணத்தின் வளப்பத்தை , நோக்கு = பார்க்கின்ற , 
பேரை = திருப்பேரூரிலெழுந்தருளிய , தனி = ஒப்பற்ற , முதல்வன் = எத் 
தேவர்கட்கும் தலைவரானவரும் , பருநாகம் வல்லி = பெருமை பொருந்திய 
( இமய ) மலையில்வதரித்த கொடி போன்ற , மரகதவல்லி = மரகதவல்லியை , 
தன்பாகன் = தமது வாமபாகத்திலுடையவரும் , உயர் திருநாகம் அண்ணல் 

மேன்மையாகிய வழகியயானைமுக விநாயகக்கடவுளுக்குப் பிதாவுமா 


கலித்துறை யந்தாதி . 


39 


கிய ஸ்ரீ பட்டி நாயகருடைய , நாமம் = ( ஆயிரந் ) திருநாமங்களையும் , கதி 
சேர்தரற்கு ( நீவிர் ) பேரின்ப பதவியடைதற் பொருட்டு , சொல்வீர் = திக் 
கக்கடவீர் . ( எ - று . ) 

உறைதரு - தரு துணைவினை . 
நாமம் - ஸ்ரீ பஞ்சாக்கர மகாமந்திரமெனினுமாம் , தன் 

ரண்டும் 
சாரியைகள . 

( 53 ) 


சேர்ந்தாரைக் கொல்லியங் கையும் தினகரன் பல்லுஞ்செற்றார் 
தேர்ந்தாரைக் கொல்லியன் போற்றும்பெம் மானறுஞ் செவ்விதழி 
பீர்க்தாரைக் கொல்லியற் றேராரும் பேரை யிறைவரடி 
நேர்ந்தாரைக் கொல்லிய வாரா னமனென்று நிச்சயமே . 


- 


( இ - ள் . ) சேர்ந்தாரைக் கொல்லி அம் கையும் = அக்கினிதேவனுடைய 
அழகிய கைகளையும் , தினகரன் பல்லும் = சூரிய தேவனுடைய பற்களையும் , 
செற்றார் = அழித்தவரும் , ஐ ஆர் = அழகு பொருந்திய , கொல்லியன் தேர் 

கொல்லிமலையைத் ( தனதாகவுடைய ) சேரராஜன் ஆராய்ந்து , போற் 
றும் := வணங்குகின்ற , பெம்மான் = பெருமானும் , நறும் = மணமுள்ள , 
செவ் இதழி ஈரம தார் ஐ செவ்வையாகிய கொன்றைமலராலாகிய குளி 
நதமாலையையுடைய கடவுளும் , கொல் இயல் தேர் ஆரும் = கொல்லனாற் 
செய்யப்பட்ட இரதங்கள் நிறைந்த , பேரை இறைவர் அடி திருப்பேரூரி 
லெழுந்தருளிய ஸ்ரீ பட்டி நாயகருடைய திருவடிகளை , நேர்ந்தாரை = வி 
ம்பியடைந்தவாகளை , நமன் = இயமன , கொல்லிய 

கொல்லுமாறு , 
றும் வாரான = எஎக்காலத்தும் வரமாட்டான் , நிச்சயம் = ( இஃது ) உண்மை . 
( எ - று . ) ஈரம் - கடைக்குறை . இ- விகுதி வினைமுதற்பொருளில் வந்தது . 

2 ம் - முற்று . சேர்ந்தாரைக்கொல்லி - காரணப்பெயர் . கொல்லிய - 
செய்யியவென்னும் வினையெச்சம் . 

( 54 ) 


-- 


- 


என 


செவிலித்தாயை ஆறு செல்லந்தணர் தேற்றல் . 
சய்வேலைக் காளையும் தாரோதி யுந்தடஞ் சாரலின் முள் 
நயவேலைக் கானகன் றுற்றார் நன் செய்மலர் நண்ணுவண்டு 
தயவேலைக் காமரம் பாடக் கிளிதுயில் சார்மனைக்கண் 
பயவேலைக் காரரி போற்றுந்தென் பேரைப் பதியிடத்தே . 


( இ - ள் . ) பயம் வேலை = பாற்கடலில் ( யோக நித்திரை செய்கின்ற ) , கார் 
அரி = கருமை நிறமுள்ள திருமால் , போற்றும் = வணங்குகின்ற , தென்பே 


MAHAMAHOPADHYAYA , 
MILY. SWAMINATHAIYAR LIERARY , 


40 


திருப்பேரூர் 


க 


- 


ரைபதி இடத்த = அழகிய திருப்பேரூராகிய திருப்பதியினிடத்து , நல் செய் 
= நல்ல வயல்களிலுள்ள , மலர் = தாமரை முதலிய மலர்களை , நண்ணுவண் 
(6 = அடைந்த வண்டுகள் , உதயம் வேலை விடியற்காலத்தில் , காமரம் பாட 
காமரமென்னும் பண்ணைப்பாடா நிற்க , கிளி துயில் சார் = ( பைங் ) கிள்ளை 
கள் ( அந்தப் பண்ணைக்கேட்டு ) நித்திரையடைகின்ற (துங்குகின்ற ) , மனைக் 
கண் = ( மருத நிலத்தூரிலுள்ள ) வீட்டினிடத்தி , சயம்வேல் ஐகாளையும் = 
வெற்றியுள்ள வேலேந்திய அழகிய தலைவனும் , தார் ஓதியும் 

பூமாலை 
யை யணிந்த தலைவியும் , தடம் சாரலில் = விசாலமான மலைப்பக்கத்தில் , 

= நுண்மையான , முள் நயம் = முள்மிகுந்த , வேல் கான் அகன்று = வே 
லாமரங்கள் நிறைந்த காட்டைக்கடந்து , உற்றார் = போய்ச்சேர்ந்தார்கள் . 
( எ.று. ) 
காளை- உவமையாகுபெயர் , ஓதி - அன்மொழித்தொகை , 

சயவேலைக்காளை யென்றதாலும் , தாரோதி என்றதாலும் அச்சமும் 
வருத்தமும் இனறிச்சென்றாரென்க. 

தலைவியோடு கூடிய தலைமகன் ஆங்குப் பழிமிகுதலைப் பாங்கியறிவிக்கவ 
றிந்து தலைவியை அருஞ்சுரத்தின் வழியே கொண்டுபோனமையை பாங்கியா 
லறிந்த செவிலித்தாய் அத்தலைவியைத் தேடிச்செல்லுங் காட்டுவழியிலே 
எதிரே வரும் அறவோரை நோக்கி ஓர் பெண் ஓர் மகனுடன் வரக்கண்டது 
ண்டோவென வினாவ அவர்கள் நீ கூறும் அவ்விருவரும் குறித்த அவ்வூர்க்க 
ண் இடையூறின்றி இப்பொழுது சேர்ந்திருப்பாரெனக்கூறல் , ( 55 ) 


பத்தி யகத்துச் சிறிதுமில் லாத படிறனெனை 
முத்தி யகத்துவைத் தாள்வைகொல் லோமுழ வின்னொலிபோல் 
தத்திய கத்தி திரைக்காஞ்சிப் பேரைத் தனிமுதல்வ 
வித்திய கத்து தவிர்ந்தோர் பணிந்திடு நின் மலனே . 


( இ - ள் . ) முழவின் ஒலிபோல் == பேரிகை முதலிய வாச்சியங்களின் 
ஓசை போல , தத்திய = பாய்ந்து செல்கின்ற, கத்து = ஒலிக்கின்ற, திரைசா 
ஞ்சி = அலைகள் பொருந்திய காஞ்சிமாரதியையுடைய , பேரை தனி முதல்வ 
= திருப்பேரூரிலெழு தருளிய ஒப்பில்லாத தலைவரே ! நித்திய = அழிவில் 
லாதவரே ! கத்தி = (உண்மைப்பொருள் இதுவோ அதவோவென் று ) தற்று 
தல் , தவிர்ந்தோர் = நீங்கிய ( மெய் ) அன்பர்கள் , பணிந்திடும் = வணங்கப் 
பெற்ற , நின்மலனே மலரகிதராகிய ஸ்ரீ பட்டி நாயகரே ! அகத்து 
ளச்தில் , சிறிதும் = அற்பமேனும் , பத்தி இல்லாத = அன்பில்லாத , படி , 
றன் எனை = பொய்யேனாகிய என்னை , முத்தி அகத்து = மோக்கபதவியில் , 


( 
= உள் 


- 


கலித்துறை யந்தாதி . 


F - 


ரை நாத 


-- 


-- 


- 


வைத்து = வைத்து , ஆள்வைகொல் = அழமை கொள்வாயோ , ( எ - று .) 

தத்திய - செய்யிய என்னும் வினையெச்சம் . கொல்- ஐயம் , இயஎதி 
மறையோடு வினா . 

* (56 ) 
மலையத் துவசற் கருள் பேரை காத வளரிடய 
நிலையத துவச மரகத வல்லிமென் நேயமுலைக் 
கலையத் துவச பிறவிக டோறுங் கலந்தவினை 
யுலையத் துவசந்தத் தாளருள் வாயெங்கட் குத்தமனே. 

( இ - ள் . ) உத்தமனேன் = சற்குணமுள்ளவரே ! மலையத்துவசன் மலை 
யத்துவச பாண்டியனுக்கு , அருள ( முத்தியுலகைக் ) கொடுத்தருளிய , 

திருபடே ரூரிலெழுந்தருளிய இறைவரே ! வளர் இடபம் நிலை 
உயர்ந்த இடபக்குறி யெழுதப்பட்ட , அ துவச = அந்தக் கொடியையுடையல் 
ரே ! நேயம = அன்புள்ள, மரகதவல்லி = பச்சைநாயகியாரது , மென் மு 
லைகலையத்து = மெல்லிய முலைகளாகிய கும்பங்களிடத்து , வச = வசமான 
வரே ! பிறவிகள் தோறும ( சென்ற ) ஒவ்வொரு பிறவிகளிலும் , கலந்த 
வினை உலைய = ( எங்களை விடாது ) பற்றிய தீவினைகள் கெடும் வண்ணம் , சந் 
தம தவம தாள் : அழகிய ( தேவரீருடைய ) இரண்டு திருவடிகளையும் , அரு 
ள்வாய் = ( தரிசனங்கொடுத்து ) அருள்வீராக . ( எ - று . ) 

கலையம் - கலயம் , அகரத்துக்கு ஐகாரமும் , நேயம் சகரத்துக்கு யகா 
மும் போலிகளாகவந்தன . தவயம் என்னும் வடமொழி துவம் எனத் தற்ப 
வமாயிற்று . 

( 57 ) 
உதகந் தருசெங்கை மங்கைபங் காவொளிர் பூங்கமல 
பதகா தருவ ரிசைபாடும் பேரைப் பரவறியார்ச் 
சதகக தருவனை யாயெனப் பாடுஞ் சழக்கொழித்துன் 
ன தகாத ருள்ளுகின் மாப்புகழ் பாடு நலமருளே . 
( இ- ள் . ) உதகம தரு செம் கை மங்கை பங்கா = கங்கையைக் கொடுத் 
தருளிய செய்யகரங்களையுடைய உமாதேவியாரை வாமபாகத்தி இடையவ 
ரே ! ஒளிர பூ கமலம் பத = பிரகாசிக்கின்ற அழகிய ( செந் ) தாமரைமலர் 
போன்ற திருவடியையுடையவரே ! கந்தருவர் இசைபாடும் பேரை பாகத் 
தருவர் இராகம்பாடித் துதிக்கின்ற திருப்பேரூரிலெழுந்தருளிய கட்வுளே ! 
அறியார் = கல்வியுணாவில்லாத மாந்தாகளை , தரு அனையாய் என மற்ப 
கமுதலியதெய்வத் ) தருக்களை ஒப்பானவரேயென்று திதித்து , சதகம் - 
பமென்னும் ( நூறுசெய்யுள் கொண்ட ) பிரபந்தத்தை , பாடும் - அவரைக்கு 


6 


திருப்பேரூர் 


றித்துப்பாடும் , சழக்கு ஒழித்து = குற்றத்தை ஒழித்து , உன்னதம் - உயர்வா 
கிய , கந்தர் உள்ளும் = முருகக்கடவுள் தியானிக்கின்ற, நின்மாபுகழ் தேவ 
ரீருடைய சிறந்த கீர்த்தியை , பாடும் நலம் அருள் = ( மெய்யடியாருக்கரு 
ளியதன்றி இழிந்த எனக்கும் ) பாடும் தன்மையை தந்தருள்வீராக . ( 61 - று . ) 

எனக்கு என்பதும் , இறந்தது தழுவிய இழிவு சிறப்பு உம்மையும் செய் 
யுள் விகாரத்தால் எஞ்சி நின்றன . 

( 58 ) 
இரவுவருவானைப் பகல்வருகென்றல் . 
நலத்தகை யாள்பொருட் டாலத்திற் கார்த்தபுன் னள்ளிரவில் 
வலத்தகை யார்வில் விடலாய் வரற்க மடங்கலெண்கு 
பலத்தகை யாளி முதற்றீ விலங்கு பயின்றிடுவண் 
தலத்தகை யாத்திருப் பேரைப் பரமன் றடவரைக்கே . 


- 


( இ - ள் . ) கை =கையினிடத்து , வலத்த வில் ஆர் = வெற்றியைத்தரத் 
தக்க வில்லையுடைய , விடலாய் = புருடரிற்சிறந்த தலைவனே ! நலம் தகை 
யாள் பொருட்டு = அழகும் பெருமையுமுடைய தலைவியின் நிமித்தமாக , 
ஆலத்தில் = விடம்போல , கார்த்த = கருமையாள , புல் = அற்பமாகிய , நள் 
இரவில் = நடு இராத்திரியில் , மடங்கல் எண்கு சிங்கங்களும் கரடிகளும் , 
பலத்த = வலிமையும் , கை = கோபத்தையுமுடைய , யாளி முதல் = யாளி 
முதலாகிய , தீவிலங்கு = கொடியமிருகங்கள் , பயின்றிடு = சஞ்சரிக்கின்ற , 
வண்தலத்த = வளப்பமுள்ள இடங்களையுடைய , கையா திருபேரை ( யா 
வரும் ) வெறுக்காத திருப்பேரூரிலெழுந்தருளிய ஸ்ரீ பட்டி நாயகரது , தடம் 
வரைக்கு வரற்க = விசாலமாகிய வெள்ளிமலையின்கண் வாராதொழிவா 
யாக . ( எ - று . ) - வேற்றுமை மயக்கம் . 

( 59 ) 
வரைக்கொடி யாடனஞ் சேர்பட்டி நாதனை வானுலகு 
வரைக்கொடி யாடு மதிற் பேரை யீசனை வாழ்த்தயற்றே 
வரைக்கொடி யாரை மருவாது வன் மன னேயடியார் 
வரைக்கொடி யாரக் கழுகோ டருந்துடல் வாஞ்சைவிட்டே . 

( இ - ள் .) வல் மனனே = கடினமான மனமே ! கொடி = காக்கைகள் , 
கழுகோடு = சமுருடனே , ஆர அருந்து = ( வயிறு ) நிறைய உண்ணுகின்ற, 
உடல் வாஞ்சைவிட்டு = உடம்பின் ஆசையை நீக்கி , அயல் தேவரை 
றாகிய தெய்வங்களையும் , கொடியாரை = தீயவர்களையும் , மருவாது = சாரா 
மல் , அடியார் வரை = மெய்யடியார்களை ஏற்றுக்கொள் , வரை கொடியாள் 
= இமயமலையில் திருவவதாரஞ்செய்த கொடிபோல் வாளாகிய பார்வதி 


கலித்துறை யந்தாதி . 


ம 


- 


-- 


தேவியாரது , தீனம் = முலைகளை , சேர் = சேர்கின்ற , பட்டி நாதனை = ஸ்ரீ 
பட்டி நாயகரை, வான் உலகுவரை = சொர்க்கலோக மட்டும் , மதில் கொடி 
ஆடும் = மதிலில் நாட்டப்பட்ட துவசங்கள் அசைகின்ற , பேரை ஈசனை = 
திருப்பேரூரிலெழுந்தருளிய சிவபெருமானை , வாழ்த்து = துதிப்பாயாக. 

(60 ) 
விடையங் களைந்தின் வழிச்சென்று பொய்யைமெய் யென் றுணருங் 
கடையங் களையரின் றாட்டா மரையைக் கருதலென்றோ 
படையங் களைமல ராளியை நீற்றிய பாலவிழிச் 
சடையங் களைமதி சூடும் பரம்புரச் சங்கரனே . 
( இ - ள் . ) அம் கள் = அழகிய தேனையுடைய , ஐ = நுண்மையான , 

மலர் 
படை ஆளியை மலர்களை ஆயுதமாகக்கொண்ட மன்மதனை , நீற்றிய 
சாம்பலாகச் செய்த , பாலவிழி = நெற்றிக்கண்ணையுடைய , சடை = சடையி 
னிடத்து , அம் = கங்கையையும் , சலைமதி - கலையையுடைய சந்திரனையும் , 
சூடும் = தரித்த , பாம்புரம் பரம்புரமெனனுந் திருப்போரூரின் கண் எழு 
ந்தருளிய , சங்கரனே = ஆனமாக்களுக்கு சுகத்தைச் செய்கின்ற ஸ்ரீ பட்டி 
நாயகரே ! ஐய = பிதாவானவரே ! விடயங்கள் ஐந்தின் வழிசென்று = மெ 
ய்முதலாகிய இந்திரியங்களாலும் நுகரப்படும் ஊறு முதலிய ஐம்புலக்க 
ளின் பின் போய் , பொய்யை மெய்யென்று உணரும் = பொய்யாகிய உடம் 
பை உண்மையென்று கருதுகின்ற , கடையங்கள் கீழோராகிய நாங்கள் , 
நின் = தேவரீருடைய , தாள் தாமரையை = திருவடித்தாமரைகளை , 
என்றோ - தியானிப்பது எக்காலமோ . ( எ - று . ) 
விடயம் - அகரத்துக்கு ஐகாரம் போலி . கலை - களை , வளபேதம் . ( 61 ) 
சங்கந் தரங்கந் தருகாஞ்சிப் பேரைத் தனிமுதல்வன் 
எங்கந் தரங்கக் தளிர்மேனி யாக்கி யிறைவரிடைப் 
பொங்கந் தரங்கந் தவோதிப்பொன் மங்கலம் போற்றினமைக் 
கங்கந் தரங்கந் தரணியுள் ளோருக் கறிவிக்குமே , 

( இ - ள் . ) தரங்கம் சங்கம் தரு = அலைகள கிய ( கைகளால் ) சங்குகளை 
( யெடுத்துக்காைகளில் ) வீசுகின்ற , காஞ்சி பேனா தனிமுதல்வன = காஞ்சி 
மாரதியையுடைய திருப்பேரூரிலெமுர்தருளியவரும் ஒப்பற்ற தலைமையா 
னவரும் , எம் கந்தா = எங்கள் முருகக்கடவுளுக்கும் , அங்கம் தளிர் மேனி 
ஆக்கி = எலும்பைத் தளிர்போலும் சரீரத்தையுடைய பெண்ணாகச்செய்த 
( ஸ்ரீ சம்பந்தமூர்த்திநாயனாருக்கும் ), இறைவர் = பிதாவாகிய ஸ்ரீ பட்டிதாய 
கர் , பொங்கு அந்தரம் இடை = விளங்குகின்ற ஆகாயம் போலுமிடையையும் , 


- 


கருதல் 


சந்தன் = barg ள்ள கூந்தலையுமுடைய, பொன் அதிருமகளது மங்க 
லாம் போற்றினமைக்கு திருமங்கிலியத்தை பாதுகாத்த விஷயத்தை , கம் 
- சுவர்க்கலோகத்திலும் , தரணி - பூலோகத்திலும் , உன்னோர்க்கு = இரு 
க்கின்ற தேவர்களுக்கும் மனிதர்களுக்குள் , அம் கந்தரம் அறிவிக்கும் = அழ 
சிய அக்கடவுளுடைய ஸ்ரீ கண்டம் தெரிவிக்கும் . ( எ - று ) 

போற்றினமைக்கு- இரண்டாம்வேற்றுமை மயக்கம் . தளிர்மேனி - 
அன்மொழித்தொகை , ஆக்கி - இ விகுதிவினை முதலையுணர்த்திற்று . ( 62 ) 

தலைவியினவலங்கண்டு செவிலித்தாயிரங்கல் . 
அரிக்கு வளைகதி ராழிதரு தாண்ட வரன்ககன 
புரிக்கு வளைகுழற் பொன் போனது மாகடம போற்றினளக் 
கரிக்கு வளைக்களக் கண்ணுத னீதி கடாதெழிற்கு 
மரிக்கு வளைமென் றுகிலுட னேகொண்ட மாயமென்னே . 
( இ - ள் .) வளை = வளைத்துக் கட்டப்பட்ட , குழல் = கூந்தலையுடைய , 
பொன = திருமகள் போனற ( எங்கள் ) பெண் , வளை = சங்கததை ஏந்திய , 
அரிக்கு = திருமாலுக்கு, கதிர் ஆழி = ஒளியுள்ள சகசராயுதத்தை, தந்து = 
கொடுத்து , ஆண்ட = அடிமை கொண்ட , அரன = ஸ்ரீ பட்டி நாயகரெழுந்த 
நளிய , கேனபுரிக்கு = திருப்பேரூருககு , போந்து = சென்று , மா நடம = 
( அரசமபலத்தினகண் அப்பெருமான செய்கினற ) ஆனந்த தாண்டவததை , 
போற்றினள் = ( தரிசித்து ) வணங்கினாள் , கரி = நஞ்சுதங்கிய , குவளை = நீல 
மலர்போலும் , களம் = கண்டத்தையுடைய , கண்ணுதல் = ( அச் ) சிவபெரு 
மான் , நீதிக்கடந்து = ( அருள வேண்டும் ) முறையை விலக்கி , எழில் குமரிக்கு 

அழகிய ( எங்கள் )பெண்ணினுடைய , வளை = ( கைகளிலணிந்த ) கங்கண 
ங்களை , மெல் துகிலுடனே = மெனமையாகிய ஆடையுடனே , கொண்ட = 
அபகரித்த , மாயம் என = வஞ்சகம யாது . ( எ - று . ) 

குமரிக்கு - ஆறாம் வேற்றுமை மயககம் . பொன - உவமையாகுபெயர் . 
குவளை - முதலாகு பெயர் . கரி - பிரமனமுதலாகிய தேவர்களைக்காத்ததற் 
குச் சாட்சியாக எனினும் ஆம் . 

( 63 ) 
பாங்கியிரங்கல் . 


மாயவ ராகங் கலந்தருள் பேரை வரர் பசியால் 
தீயவ ராகக் குருளைக் கமுதருள் செய்யாகம் 
போய்வராக வுடல்வெளுத் தண்கலை போய்மதனே 
பயவாக மொழிகைத தென்னை பரியவமே , 


கவித்துறை யந்தாதி . 


- 


( இ - ள் . ) மாயவர் ஆகம் கலந்தருள் = திருமாலைத் ( தமது ) திருமேனி 
யிற் கொண்டருளிய , போைலரர் = திருப்பேரூரிலெழுந்தருளிய சிவபெரு 
மானும் , பசியால் = பட்டினியால் , தீ = வருந்திய , அ வராகம் குருளைக்கு 
அந்தப்பன்றிக்குட்டிகளுக்கு , அமுது அருள் = பாலுண்பித்த செய்யர் அகம் 

செம்மை நிறத்தை யுடையருமாகிய ஸ்ரீ பட்டி நாயகரிடத்து, அராகம் 
மொழி - பண்போலுஞ் சொல்லையுடைய ( எங்கள் பெண் ) , போய் = செ 
ன்று , அவராக உடல் வெளுத்து = ( நீறுபூசிய ) அப்பெருமானது மெய்போல 
த்தனது மெய்யும் வெண்மையடைந்து , அண் கலை போய் = பொருந்திய 
ஆடையும் அவிழ்ந்து போய் , மதன் ஏ பாய =மனமதனுடைய ( மல ) ரம்பு 
கள் (தனமேல் ) பிரவேசிக்க, நைந்தது என்னை பரிபவம = வாடியது யாதுபா 
வம் . ( எ - று . ) மொழி- அனமொழித்தொகை , 
என்னை - இரக்கக் குறிப்பு வினாவிடைச்சொல் , ஏ - அசைநிலை . (64 ) 

மேரு மலைத்தவ ரார்பட்டி நாதர் விளங்கடியும் 
தேரு மலைத்தண் புனற்காஞ்சி யுஞ்சிந்திப் பார்பிறவி 
யாரு மலைத்தணிக் கும்பிற வாகெறி யாயதிருக் 

காரு மலைத்த பொழிற்பே ரையுமென்றுங் கண்ணுகெஞ்சே. 
( இ - ள் . ) நெஞ்சே = மனமே ! மேருமலை தவரார் = மகாமேருமலையை 
வில்லாகவுடையவராகிய , பட்டி நாதா = ஸ்ரீ பட்டி நாயகருடைய , விளங்கு 
- பிரகாசிக்கின்ற , அடியும் = திருவடிகளையும் , தேரும் = தெளிந்த , அலை 
தண் புனல் = அலைகள் ( பொருந்திய ) குளிர்ந்த நீரையுடைய , காஞ்சியும் - 
காஞ்சிமாநதியையும் , சிந்திப்பாா = தியானிக்கின்றவருடைய, ஆரும் பிறலி 
அல்லை = மிகுந்த சனமமாகிய இருளை , தணிக்கும் = போக்குகின்ற , பிறவா 
நெறி ஆய = பிறவாநெறியென்னும் பெயரையுடைய , திரு காரு = அழகிய 
மேகங்கள் , மலைத்த = (உயாச்சி நோக்கித் ) தடுமாறப்பெற்ற , பொழில் - 
சோலையையுடைய , பேரையும் = திருப்பேரூனாயும் , எனறும் எக்காலமும் , 
கண்ண = தியானிக்கக்கடவை . ( எ - று . ) 

மேருமலை - இருபெயரொட்டுப் பண்புத்தொகை . அலை - இடைக்குறை 
காரும் - உம்மை உயர்வு சிறப்பு . 

( 65 ). 


கண்ணன் மணித்தலை மேற்பதம் வைத்த கடவுண்முனிக் 
குண்ணன் மணித்தலைப் பாற்கட லீந்த வருத்திரர் விண் 
கண்ணன் மணித்தலை ஞானபு ரேசரை காடலன்றி 
பெண்ணன் மணித்தலை வேறாய தேவரை யேத்திரெஞ்சே 


1 


46 


திருப்பேரூர் 


-- 


- 


- ள் . ) நெஞ்சே = மனமே ! கண்ணன் = ஸ்ரீகிருஷ்ணருடைய , மணி 
= துளபமாலையணிந்த , தலைமேல் = தலையின் மேல் , பதம் வைத்த = திருவடி 
களைச் ( சிவதீக்கை செய்தகாலத்து ) வைத்தருளிய , கடவுள் முனிக்கு = தெய் 
வத்தனமையுள்ள உபமன்னிய முனிவருக்கு , அண்ணல் = பெருமையுள்ள , 
மணி முத்து ( முதலிய ) மணிகளையுடைய , தலை = ( கடல்களுக்கெல்லாம் ) 
முதன்மையாகிய , பால்கடல் திருப்பாற்கடலை , ஈந்த = (உண்ணும்படி ) 
கொடுத்தருளிய , உருத்திரர் சிவமூர்த்தி , விண் நண்ணு அல் = ஆகாயம் 
வரையினும் உயர்ந்த மதில்களையுடைய , அணி = அழகிய , தலை = முதன்மை 
யாகிய , ஞானபுரம் ஈசனை = ஞானபுரமென்னுந் திருப்பேரூரிலெழுந்தரு 
ளிய ஸ்ரீ பட்டிநாயகரை , நாடல் அன்றி = விரும்புவதல்லாமல் , இமண்தலை 
= இப்பூமியினிடத்து , வேறாய தேவரை = அந்நியமாகிய தெய்வங்களை , 
ஏத்தி எண்ணல் = துதித்துச் சிந்தியாதே . ( எ - று .) 

உபமன்னியர் கிருஷ்ணருக்கு சிவதீக்கை செய்தகாலத்துத் தமது திரு 
வடியை முடியின் மேல் வைத்தது , 


. 


* யாத வன்றுவரைக்கிறை யாகிய 
மாத வன்முடி மேலடி வைத்தவன் . 

என்பதனாலும் . 
சிவன் உபமன்னியருக்குப் பாற்கடல் தந்தது , 

+ பாலுக்குப் பாலகன் வேண்டி வழுதிடப் 
பாற்கட லீந்தபிரான் . 

என்பதனாலுமுணர்க , 


( 66 ) 


சேணா வலாரி தொழச்சாபந் தீர்த்தருள் செல்வர் விடத் 
தேணா வலாரியல் கண்டர் தென்பேரை யிறைபுகழைப் 
பேணா வலாரிளங் கொங்கையர்ப் போற்றுறு பேதையர்கள் 
கோணா வலாரி யமன் றூத ரானிலை கோடுவரே . 

( இ - ள் . ) சேண் ஆ = உயர்வாகிய , வலாரி = இந்திரன் , தொழ = தம் 
மை வணங்க , சாபம் தீர்த்து அருள் = (பிருகுமுனிவராலிடப்பட்ட ) சாபத் 
த நீக்கியருளிய , செல்வர் = பெருஞ்செல்வமுடையவரும் , ஏண் = வலிய , 
விடத்து ஆ = விஷத்தாலாகிய , அல் ஆர் இயல் கண்டர் கருமை பொருந் 
திய அழகிய கண்டத்தையுடையவரும் , தென் = அழசிய, பேரை = திருப்பே 

* பெரியபுராணம் திருமலைச்சிறப்பு 14 . 
திருப்பல்லாண்டு 9 . 


- 


கலித்துறை யந்தாதி . 


47 


ரையுடைய , இறை = ஸ்ரீ பட்டி நாயகரது , புகழை = கீர்த்தியை , பேணா 
விரும்பாமல் , வல் ஆர் இள கொங்கையா = சூதாடுகருவிபோலும் (அழகு ) 
பொருந்திய இளமையான தனங்களையுடைய பெண்களை , போற்றுறு = துதி 
க்கிறை, பேதையர்கள் = அறிவில்லாதவாகள் , கோணா = ( தந்தொழில் ) 
வேறுபடாத , வல்லார் = வலிமையுடையோராகிய , இயமன துதரால் - இய 
மதூதாகளால் , நிலைகோடுலர் = நிலை தளர்ந்து வருந்துவார்கள் . ( எ - று .) 


மா 


அத்து சாரியை , வலனென்னும் அசுரனைக்கொன்றதனால் வலாரியெ 
னப்பெயராயிற்று . வலார் - இடைக்குறை . கொங்கையர் - இயல்பின் விகா 
ரமாயிற்று . 

( 67 ) 
கோமுனி பட்டி முனியாகி மாலயன் கும்பிடுஞ்சீர் 
மாமுனி பட்டி முனியாருஞ் சோலைவன் மீகநகர் 
யாமுனி பட்டி முனிந்தேத்தி னேநமற் கஞ்சிலமால் 
ஆமுனி பட்டி முனிட்டேத்தும் பட்டி யரனடியே . 

( இ - ள் . ) மால் அயன் = திருமால் பிரமன் ( ஆகிய இருவரும் ) , கோமு 
னிபட்டி முனி ஆகி = கோமுனி பட்டி முனியென்னும் பெயரையுடையவர்க 
8 , கும்பிடும் சீர் 

( கைகுவித்து ) வணங்குஞ் சிறப்பினையுடைய , மா = 
மாமரங்களும் , முனி == அகத்திமரங்களும் , பட்டி = பட்டிப்பூடுகளும் , முனி 
= பலாமரங்களும் ( ஆகிய இவைகள் ) , ஆரும் சோலை = பொருந்திய சோலை 
கள் சூழ்ந்த , வன மீகம் நகர் = வன் மீசநகரென னுந் திருப்பேரூரினிடத்து , 
மால் = இந்திரனுடைய , ஆ = காமதேனுவானது , முன் = முற்காலத்தில் , 
பட்டி இட்டு ,= தொழுவிட்டு, முன்னி : தியானித்து , ஏத்து = 
பட்டி அரனம் = பட்டி நாயகரது திருவடியை , யாம் = நாங்கள் , உனனி 
தியானித்து , பட்டி முனிந்து = களவு முதலிய தீயவற்றை வெறுத்து , எத்தி 
னேம் துதிக்தோம் , ( ஆதலின ) நமற்கு அஞ்சிலம் = இயமனுக்கு ( ஓர்நா 
ளும் ) பயப்படமாட்டோம் . ( எ - று . ) 


ளா 


துதிக்கி 


ன 


- 


- 


யாம் - உளப்பாட்டுத்தன்மைப்பன்மை , முனி உனி - இடைக்குறைகள் , 
பட்டி - அருச்சனைக்குரிய பூடுகளுள் ஒன்று . 

( 68) 


அரசம் பலம்பணிந் தோங்காஞ்சி மாநதி யாடினமா 
• முரசம் பலமுழங் கும்பிற வாநெறி முந்துபன்னீர்ப் 
பரசம பலக்கனி கொண்டோ மினிவெம் பவமடையோம் 
விரசம் பலவெய் யவன்மைந்த வெம்முன மேவற்கவே . 


48 


4 


திருப்பேரூர் 


* 6 - ள் . ) அரசம் பலம் பணிந்தோம் = ( நாங்கள் ) அரசம் பலத்தின் 
கண் எழுந்தருளிய ஸ்ரீ நடராஜப்பெருமானை வணங்கினோம் , காஞ்சிமாந்தி 
ஆடினம் = காஞ்சிமாநதியில் மூழ்கினோம் , மா = பெரிய , முரசமபல முழ 
ங்கும் - பலவாகிய பேரிகைகள் சத்திக்கின்ற , பிறவாநெற் = பிறவாநெறி 
யெனனுந்திருப்பேரூரின கண் , முந்துபனனீர் = முற்பட்ட பனனீர் மரத்தி 
னிடத்து , பரசு = ( யாவருந் ) துதிக்கினற , அம் பலம் கனி கொண்டோம் = 
அழகிய பலமாகிய கனியை ( உள் ) கொண்டோம் , இனி = மேல் , வெம்ப 
வம் அடையோம கொடிய பிறவியை யடைய மாட்டோம் , ( ஆகையால் ) 
விரசு அமபல 

நருங்கிய பழிச்சொல்லையுடையவனே ! வெய்யவன மை 
ந்த = ( கொடிய கிரணங்களையுடைய ) சூரியன புதல்வனே ! எம முனம் மே 
வற்க - எங்கள் முன வாராதொழிவாயாக . ( எ - று ) 
முந்து -- வினைத்தொகை 

( 69 ) 


ம 


க 


-- 


மேலைச் சிதம்பர வாகடுங் காபொறி வெம்பிகையா 
மேலைச் சிதம்பர வாதுழன் முன்மன னேமிளிர்கம் 
மேலைச் சிதம்பர வாரணிந் தமபல மீநடஞ்செய் 
மேலைச் சிதம்பர வாகாத் தருளெனின் வீடெளிதே . 
( இ - ள் . ) மனமே = நெஞ்சே ! மேல் இனி , ஐ பரவா = கோழையா 
னது மிகுந்து , சித்தம் நடுங்கா =சித்தம் நடுங்கி , பொறி வெம்பிநையா = 
( மெய்முதலியவைம் ) பொறிகளும் கொதித்து வருந்தி , மேல் அச்சு = மேன 
மையாகிய சீவன் , இதம்பரவாது = ( யாதொரு ) நனமையையுமடையாமல் , 
உழல் முன் = வருந்துவதற்கு முனனே, மிளிரகம மேல் = விளங்குந்திருமு 
டி பினமேல் , ஐ = அழகிய , சித்த அம்பு = ஆகாயகங்கையும் , அரவு = பாம் 
பும் , ஆர் அணிந்து = ஆத்திமாலையுஞ்சூடி , அம்பலம் = அரசம்பலததின 
கண் , மீ = மேலாகிய , நடம் செய் = ( ஆநந்த ) தாணடகஞ் செய்தருளுகி 
னற , மேலைச்சிதம்பர = மேற்குத்திசையிலுள்ள சிதம்பரமெனனுந் திருப் 
பேரூரையுடையவரே ! வா = ( என்முன ) எழுந்தருளுவீராக , காத்து அருள் 
இரட்சித்தருள்வீராக , எனின = என்று துதிப்பாயாகில் , வீடு எளிது - மோ 
க்கமானது எளிதாகக் கிடைக்கும் . ( எ - று .) 

பரவா , நடுங்கா, நையா - செய்யாயென்னும் வாய்பாட்டு வினையெச்ச 
ங்கள் , தேம் ---இடைக்குறை , இஃது அந்தக்கரணம் நான்கனுள் ஓன்று . 
ஐச்சு- அச்சு, அகரத்துக்கு ஐகாரம்போலி , பரவாது- எதிர்மறை வினையெ 
ச்சம் , சிந்த - கடைக்குறை, மானகாலத்தில் ஐயம் முதலியவைகள் தனனி 
லைதடுமாறும் என்பது , 


கலித்துறை யந்தாதி . 


49 


புலனைத்தும் பொறிகலங்கிநெறியயங்கியறிவழிந்திட்டை மேலுந்தி 
அலமந்தபோதாகவஞ்சேலென்றருள் செய்வான மருங்கோயில் . 


என கூறிய ஸ்ரீ ஞான சம்பந்தமூர்த்திநாயனார் வாக்காலுணர்க . ( 70 ) 

தேவார மாமணி வீசுந்தண் காஞ்சித் திரைபடிந்து 
தேவார மாமணி வாசகம் பாடி நற் றேனுபுரச் 
சேவார மா மணி கண்டன் பதமலர் சிந்தைசெய்து 
நாவார மாமணி யேயென்று வாழ்த்துன் னவையறுமே . 


- 


- 


( இருக 


மா 


( இ - ள் . ) (மனமே !) தே ஆரம் = தெய்வத்தன்மையுள்ள சந்தன மரங்க 
ளையும் , மா = மாமரங்களையும் , மணி முத்துக்களையும் , வீசும் 
ரைகளிலு ) மெறிகின்ற , தண்காஞ்சி திரை படிந்து = குளிர்ந்த காஞ்சிமா 
நதியில் மூழ்கி , தேவாரம் = ( ஸ்ரீ திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் முத 
லிய மூவரருளிச்செய்த ) தேவாரப்பாக்களையும் , பெருமையுள்ள , 
மணிவாசகம் = (மாணிக்கவாசக ரருளிச்செய்த ) திருவாசகமும் , பாடி = 

-- , நல்தேனுபுரம் = நல்ல காமதேனுபுரமாகிய திருப்பேரூரிலெழு 
ந்தருளிய , சே ஆர் இடபவாகனத்திலெழுந்தருளிய , அம்மா மணி கண் 
டன் = அழகிய சிறந்த ( நீல ) மணி போலும் (திரு ) மிடற்றையுடைய ஸ்ரீ 
பட்டி நாயகரது , பதம் மலர் = பாத்தா மரைகளை , சிந்தை செய்து = தியானி 
த்து , மாமணியே என்று சிறந்த மாணிக்கமேயென்று சொல்லி , நா ஆர 
= நா நிரம்ப , வாழ்த்து துதிப்பாயாக , உன் நவை அறும் = உன்னுடைய 
( சன்மங்கடோறுந்தொடர்ந்த ) தீவினை நீங்கும் . ( எ - று . ) 

( 71 ) 


- 


-- 


- 


தலைவனைச் செவிலித்தாய் வேண்டல் . 
அறுகு தலைமதி சூடிய பேரை யரனையணி 
மறுகு தலைமதி நாள்வரக் கண்டண்ணன் மால்வரைமான் 
குறுகு தலைமதி மானதி மானுங்கொள் கொள்கையிலெஞ் 
சிறுகு தலைமதி மானுங்கொள் வாயென்று செப்புவளே . 
( இ - ள் . ) அறுகு = அறுகையும் , தலை = முதன்மையாகிய , மதி = சந்தி 
ரனையும் , சூடிய = ( திருமுடியிற் றரித்த , பேரை அரனை திருப்பேரூரின் 
கண்ணுள்ள ஸ்ரீ பட்டிதாயகரை , அணி = அழகிய , மத்தி மறுகு தலை நடு 
வீதியில் , நாள் (திருவிழா ) நாளில் , வர கண்டு : 

= எழுந்தருளிவாத்தாசி 
த்து , அண்ணல் = 

பெருமையிற்சிறந்தவரே ! மால் வரை மான் - மோந் 
தவழ்கின்ற (இமய ) மலையிற்றோன றிய பார்வதி தேவியாரையும் , குறுகு தலை 


-- 


-- 


7 


- 


50 

திருப்பேரூர் 
= சிறிய தலையையுடைய , மதிமான் = ( யாவராலும் ) மதிக்கப்பட்டமானை 
யும் , நதிமானும் = கங்கையாகிய பெண்ணையும் , கொள் கொள்கையில் 
( முறையே வாமபாகத்திலும் திருக்கரத்திலும் திருமுடியிலும் ) ஏற்றுக்கொ 
ண்ட செய்கை போல , எம் = எங்களுடைய , சிறு குதலை = இளமையும் மழ 
லைச்சொல்லையுமுடைய , மதிமானும் = அறிவையுடைய 

பெண்ணையும் , 
கொள்வாய் என்று = ஏற்றுக்கொள்வாயென்று , செப்புவள் = செவிலித்தாய் 
சொல்லுவாள், ( எ - று . ) 


மதி - இடைக்குறை . இல் - ஒப்புப்பொருளில் வந்த ஐந்தாம் வேற்றுமை 
உருபிடைச்சொல் . உம்மைகள் இரண்டனுள் - முன்னது செவ்வெண் ; பின் 
னது இறந்தது தழுவிய எச்சம் . வரைமான் , நதிமான் , மதிமான் - இம்மூன் 
றும் உவமையாகுபெயர்கள் . 

( 72 ) 


பாங்கன் தலைவனை வியத்தல் . 


செப்பு வளமணி வண்ணன் றினம்பணி தேனுபுரத் 
தப்பு வனமணிந் தாடுபெம் மான்றன் னணிவரையில் 
துப்பு வனமணி வாய்க்கண்டிங் குற்றெழில் சொற்றனனால் 
இப்பு வனமணில் யாவரொப் பாரெம் மிறைவனுக்கே. 


- 


( இ - ள் . ) செப்பு = ( யாவராலும் புகழ்ந்து ) சொல்லப்பட்ட , வனம் = 
துளபமாலை யணிந்த , மணி வண்ணன் = நீலமணி போலுந்திருமேனியையு 
டைய விட்டுணுவானவர் , தினம்பணி நாடோறும் வணங்குகின்ற , தேனு 
புரத்து = காமதேனுபுரமென்னுந்திருப்போரூரின்கண் , அப்பு வனம் அணி 
ந்து = கங்கையைத் ( திருமுடியில் ) தரித்து , ஆடு பெம்மான் = திருநடனஞ் 
செய்கின்ற பட்டிப்பெருமானுடைய , அணி வரையில் = அழகிய வெள்ளிம 
லையில் , துப்பு வன்னம் = பவள நிறம் போலும் , மணிவாய் = 
னையுடைய ( தலைவியை ), கண்டு = பார்த்து , இங்கு உற்று = இவ்விடம் ( பிழை 
த்து ) வந்து , எழில் சொற்றனன் = ( அவளது ) அழகை ( தலைவன் எனக்குச் ) 
சொன்னான் , ( ஆதலின் ) இ புவனம் மண்ணில் = இந்தப்பூமியில் , எம் இறை 
வனுக்கு - எங்களுடைய தலைவனுக்கு , ஒப்பார் யாவர் = யாவர் ஒப்பாவார் 
கள் ? ( ஒருவரும் ஒப்பாகார் . ) ( எ - று . ) 


அழகிய வாயி 


மணிவாய் - அன்மொழித்தொகை , வாய்க்கண்டு- இயல்பின் விகாரமா 
யிற்று . அப்புவனம் , புவனமண் - ஒருபொருட் பன்மொழிகள் . ( 73) 


கலித்துறை யந்தாதி . 


51 


- 


. 


-- 


- 


முடியார் . 


இரைவளை யாகம் வருந்தித் தருமுத் தெழிலனஞ்செய்க் 
கரைவளை யாகரு வென்றடை காக்குங் ககனபுரித் 
திரைவளை யாகலை சேர்முடி யார்த்தொழு சேர்வைநெஞ்சே 
நிரைவளை யாகலைச் செய்தாற்கெட் டாதவர் நீளுலகே. 

( இ - ள் . ) நெஞ்சே = மனமே ! இரை வளை = ஒலிக்கின்ற சங்குகள் , 
ஆகம் வருந்தி = உடல் நொந்து , தரு = பெற்ற , முத்து = முத்துக்களை , எழி 
ல் அன்னம் அழகிய அன்னப்பறவைகள் , செய்கரை வளையா = வயல்க 
ளினருகிற் சூழ்ந்து , கரு என்று = (தமது ) முட்டைகளென் றெண்ணி , அடை 
காக்கும் அடை கிடக்கும் , ககனபுரி = ககனபுரியென்னுந் திருப்பேரூரின் 
கண் எழுந்தருளிய , திரை = கங்கையும் , வள் = வளப்பத்தையுடைய , ஐ ஆ 
அழகாகிய, கலை ! சந்திரனும் , சேர் 

சேர்ந்த ( திரு ) முடியை 
யுடைய ஸ்ரீ பட்டி நாயகரை , தொழு = வணங்கு , (வணங்கின் ) கல்லை = 
( கருங் ) கல்லை , நிரை வளையா = வ 

வரிசையாகிய வளையல்களணிந்த பெண் 
ணாக , செய்தான் கு செய்த திருமாலுக்கு , எட்டாத = அடைவதற்கருமை 
யாகிய , அ நீள் உலகு = அந்தப்பெரிய மோட்சவுலகத்தை , சேர்வை = நீ 
அடைவாய் , ( எ - று . ) 

கலை - இடைக்குறை , முடியார்த்தொழு - இயல்பின் விகாரமாயிற்று . 
செய்தான் - வினையாலணையும் பெயர் . நிலாவளை - அன்மொழித்தொகை , 
கல்லைப்பெண் ணாகச் செய்தது , 

கண்ட கன்மிசைக் காகுத்தன் கழற்றுகள் கதுவப் 
பண்டை வண்ணமாய் நின்றனள் . 

என்றதனாலுணர்க . ( 74 ) 


- 


வி ற 

லி விடு தூது. 


நீண்ட வராக மருப்பணிந் தார்பொன் னெடுவரையை 
மாண்ட வராக வெடுத்தார் பரம்புர மன் வயிற்போய் 
வேண்ட வராக மணிதார்பண் பாடிமண் விண்ணனைத்தும் 
ஆண்ட வராக மொழிக்கரு ளென் றணி யாயிழையே . 
"( இ - ள் ,) அணி = அழகிய , ஆய் இழையே = ஆராய்ந்தெடுக்கப்பட்ட ஆப 

பண்ணே ! நீண்ட = பெரிய , வராகம் = ( திருமால் அவ 


ரணங்களையுடைய 


இராமாயணம் அகலிகைப்படம் 71 . 


52 


திருப்பேரூர் 


பண்பாடி 


- 


அணிகின் 


தாரங்களுள் ஒன்றாகிய ) பன்றியினது , மருப்பு = கொம்பை , அணிந்தார் = 
பதக்கமாக அணிந்தவரும் , நெடு பொன் வரையை = பெரிய மேருமலையை , 
மாண் = பெருமையுள்ள , தவர் வில்லாக , எடுத்தார் = ( தமது திருக் 
கரத்தில் ) எடுத்தவரும் , பரம்புரம் = பாம்புரமென்னுந்திருப்பேரூரின் கண் 
எழுந்தருளியவருமாகிய , மன் வயின் = 

ஸ்ரீ பட்டி நாயகரிடத்து , போய் 
( நீ ) சென்று , மண் விண் அனைத்தும் ஆண்டவ = 

பூவுலகத்தாரையும் விண் 
ணுலகத்தாரையும் மற்ற எப்பொருள்களையும் பாதுகாத்தவரே ! ( என்று ) 

இசை ( யுள்ள பாடல்களால் அவரைக்குறித்துப் ) பாடி , அவர் 
ஆகம் = அவரது மார்பினிடத்து , அணி 

ன்ற , தார் = ( கொன்றை 
முதலிய மாலைகளை , இராகம் மொழிக்கு = பண்போலுஞ் சொல்லை யுடைய 
( எங்கள் ) தலைவிக்கு , அருள் என்று = தந்தருளுவீரென்று , வேண்டு = இரந்து 
கேட்பாயாக . ( எ - று . ) 

மொழி - உவமைத்தொகைப் புறத்துப்பிறந்த அன்மொழித் தொகை . 
மண் , விண் - இடவாகுபெயர்கள் . 

விறலிவிடு தூது- தன்னைக்கூடிப்பிரிந்த தலைவனது வரவு தாழ்ப்பப் பொ 
ராத தலைவி பாடினியை நோக்கி யெனது காதல் நோயைத் தலைவருக்குக்கூ 
றியவரது மாலையை யாயினும் பெற்றுவரக்கடவையெனத் தூது விடுத்தல் , 
சிவபெருமான் பன்றியின் கொம்பை அணிந்தாரென்பது , 
* இந்தவர் மார்பர் தூங்கு மேன வெண் கோடு போன்ற , 

என்பதனாலுணர்க . ( 75 ) 
ஆழும் பரவை யகிலமும் வானு மயனரியுந் 
தாழும் பரவை யயிலார் கரனத்த தண்மலர் தூய்ச் 
சூழும் பரவை மலிபிற வாநெறி யைத் தொழுது 
வாழும் பரவைச் சுகமருள் வாயெற்கு மாசொழித்தே. 


-- 


( இ - ள் .) ஆழும் = ஆழமாகிய , பரவை = கடலாற் சூழப்பட்ட , அகில 
மும் 

( இந் ) நிலவுலகிலுள்ள மனிதர்களும் , வானும் = சவர்க்கலோகத் 
திலுள்ள தேவர்களும் , அயன் அரியும் = பிரமாவும் விட்டுணுவும் , தாழும் 
பர = வணங்குகின்ற மேலாகிய கடவுளே ! வை = கூர்மையாகிய , அயில் 
ஆர் கரன் அத்த = வேலாயுதத்தைக் கையிற்றரித்த முருகக்கடவுளுக்குப் 
பிதாவானவரே ! தண்மலர் தூய் = குளிர்ச்சிபொருத்திய புட்பங்களைத்தூவி 
யாருசித்து , சூழ் = சூழ்கின்ற , உம்பர் அவை = தேவர் கூட்டங்கள் , ம 

மலி = மிகு 
ந்த , பிறவாநெறியை தொழுது = பிறவா நெறியென்னுந் திருபபேரூரை 

திருவிளையாடற்புராணம் நரிபரியாக்கியபடலம் 11 . 


கலித்துறை யந்தாதி . 


53 


வணங்கி , வாழும் = வாழ்கின்ற, பரம் = மேலான , ஐ = அழகிய , சுகம் = 
பேரின்பவாழ்வை , என் கு = எனக்கு , மாசு ஒழித்த = குற்றங்களைப்போக்கி , 
அருள்வாய் = கிருபை செய்வாயாக , ( எ.று. ) 
அகிலம் , வான்- இடவாகுபெயர்கள் . 

( 76 ) 
மாசி மகவைக் குடந்தை கராவுண் மகத்தரவி 
மகவை யரிந்தார்செங்கா 

நணாக மலை 
காசி மகவையஞ் சூழ்பே ரையுமுறை கண்ணு தலைப் 
பூசி மகவைச் சிரற்கரி தாம்பதம் போதுநெஞ்சே. 


- 


- 


- 


- 


( இ -ள் . ) நெஞ்சே = மனமே ! மாசி = மாசி மாதத்தில் , மகம் = மக 
நாள் திருவிழாவையுடைய , ஐ குடந்தை = அழகிய கும்பகோணமும் 
கரா உண் = முதலையுண்ட , மக = ( பார்ட்பனப் ) பிள்ளையை , தரு = கொடுத்த 
ருளிய , அவிநாசி = ( தென்காசியாகிய ) அவிநாசியும் , மகவை = ( சீராளனே 
ன்னும் ) தமது புதல்வனை , அரிந்தார் செங்காடு = அரிந்தவராகிய சிறுத்தொ 
ண்டநாயனார் திருவவதாரஞ்செய்த திருச்செங்காட்டங்குடியும் , நண = பவா 
னியும் , கமலை திருவாரூரும் , காசி= காசியும் , மக வையம் சூழ் பேரை 
யும் = மகத்தாகிய பூமியிலுள்ள பெரியோர்கள் சூழ்கின்ற திருப்போரூரும் 
ஆகிய இவைகளை , உறை = இடமாகக் கொண்டு உறைகின்ற , கண்ணுதலை 

ஸ்ரீ பட்டி நாயகரை , பூசி = பூசனை செய்வாயாக , மகம் வச்சிரன் கு உம் : 
( நூறுயாகஞ்செய்து ) விண்ணுலகரசு பெற்றவச்சிராயுதத்தையுடைய இந்தி 
ரனுக்கும் , அரிது ஆம் பதம் கிடைத்தற் கருமையாகிய ஸ்ரீ கைலாயபத 
வியும் , போதும் = உனக்குக் கிடைக்கும் . ( எ - று . ) 

மக -- கடைக்குறை , அரிந்தார் வினையாலணையும் பெயர் , உம் - செவ் 
வெண் , தரு + அவிநாசி = தரவிநாசி * முற்று மற்றொரோவழி . வைச்சிரற்கு 
-அகரத்துக்கு ஐகார 

காரம்போலி , வச்சிரற்கும் -உம் விகாரத்தாற் றொக்கது . 
கும்பகோணம் , திருச்செங்காடு , திருவாரூர் - சோழநாட்டிலுள்ள தலங்கள் . 
அவிநாசி , பவானி - கொங்க நாட்டிலுள்ள தலங்கள் . கா - வடநாட்டிலு 
ள்ள தலம் . 

( 77 ) 
போதங் கரங்கொண் டருச்சித்தி லேம்பொரு ளாமெழுத்தைக் 
தோதங் கரமென வேயுழல் வேங்களுயவருள்வாய் 
மாதங் கரங்கெனு மார்புடை யானயன் வந்திறைஞ்சும் 
வேதங் கரணத் தொலிக்கும் பரம்பா வித்தகனே . 


*தன் , உயி , 14 . 


திருப்பேரூர் 


உடையான 


( இ- ir . ) மா தங்கு = திருமகள் வசிக்கின்ற , அரங்கு எனும் மார்பு 

இடமென்னும் மார்பையுடைய விட்டுணும் , அயன் = பிரம 
னும் , வந்து இறைஞ்சும் = ( நாடோறும் ) வந்து துதிக்கின்ற , வேதம் காண 
த்து ( நான்கு) வேதங்களும் விருப்பத்துடன் , ஒலிக்கும் = முழங்குகின்ற 
பாம்புரம் = பரம்புரமென்னுந் திருப்பேரூரிலெழுந்தருளிய , வித்தகனே = 
ஞானமயமாகிய ஸ்ரீ பட்டி நாயகரே ! அம் போது = அழகிய மலர்களை , கரம் 
கொண்டு = சைகளிற்கொண்டு , அருச்சித்திலேம் = ( தேவரீருடைய திருவடி 
ளை ) அருச்சனை செய்தோமில்லை , பொருள் ஆம் = வேதங்களின் சாரமா 
கிய , எழுத்து ஐந்தும் = ஸ்ரீ பஞ்சாக்கர மகாமந்திரத்தையும் , ஓதம் = செபி 
த்தோமில்லை , கரம் எனவே = (கண்டோர் ) கழுதை என்னும்படி , உழல் வே 
ங்கள் = ( சன்மமாகிய பிறவிகளில் ) வருந்துகின்ற நாங்கள் , உய்ய = பிழை 
க்கும் வண்ணம் , அருள்வாய் கிருபை செய்வாயாக . ( எ - று . ) 


- 


இடைக்குறை. 


( 78 ) 


வரு 


வித்தக ரானைப் புரந்தார்நல் யாழ்முனி வேள்விவ 
புத்தக ரானைப் புழைக்கை யனைத்தரு புண்ணியரை 
நத்தக ரானைமன் பேரூ ரிறைவரை நற்கயிலை 
மத்தக ரானை மடித்தான் வணங்க மருவுவரே. 


= யானை 


( இ - ள் . ) வித்தகர் = ஞான சொரூபமாயுள்ளவரும் , ஆனைப்புரந்தார் = 
காமதேனுவைக் காத்தவரும் , நல் யாழ் முனி = நல்ல ( மகதி என்னும் ) யா 
ழையுடைய நாரதரது , வேள்விவரு = யாகத்திற்றோன்றிய , புத்தகரானை 
புதிய ஆட்டுக்கடாவை ( வாகனமாக ஏறிய) முருகக்கடவுளையும் , புழைக் 
கையனை = துதிக்கையையுடைய விநாயகக்கடவுளையும் , தரு = பெற்றருளிய , 
புண்ணியரை = புண்ணிய சொரூபமானவரும் ( ஆகிய ) , ஆனைமன் 
கள் பொருந்திய , பேரூர் இறைவரை = திருப்பேரூரிலெழுந்தருளிய ஸ்ரீ பட் 
டிநாயகரை , நத்து அகர் = விரும்பிய மனத்தையுடையவர்கள் , மத்தம் கரா 
னை = களிப்புடைய முதலையை , மடித்தான் = கொன்ற விஷ்ணுவானவர் , 
வணங்க = வணங்கும் வண்ணம் , நற்கயிலை மருவுவர் நல்ல கயிலாயபத 
வியை அடைவார்கள் . ( எ - று . ) 

புதுமை + தகர் = புத்தகர் ஈறுகெட்டுத் தன்னொற்றிரட்டியது . ( 79 ) 


நன் , பதவியல் சூத்திரம் 9 . 


கலித்துறை யந்தாதி . 


55 


மருத வரைக்கண் மலர் தூவும் பேரை வரர்சனகன் 
மருத வரைக்கணத் தேயிறுத் தாற்கருள் வள்ளல்கு 
மருத வரைக்கண் டவஞ்செயென் றேவினர் மன்னுமைகா 
மருத வரைக்கணிற் கண்டார்க்குண் டோகுறை மாநிலத்தே . 
( இ - ள் . ) தவர் 

முனிவர்கள் , மரு = வாசனையும் , ஐ = அழகும் ( பொ 
ருந்திய ) , கள் மலர் தூவும் = தேனையுடைய மலர்களாலருச்சிக்கின்ற , 

பே 
ரை வரர் = திருப்போரூரின் கண்ணெழுந்தருளிய மேலானவரான ஸ்ரீ பட்டி 
நாயகர் , சனகன் = ( மிதிலைக்கு அரசனாய ) சனகராஜனுடைய , மரு தவரை 
(வலிமை ) பொருந்திய வில்லை , கணத்தேயிறுத்தான்கு = இமைப்பொழுதி 
னில் முறித்தவராகிய திருமாலுக்கு, அருள் = அனுக்கிரகம் பண்ணிய , வள் 
ளல் = பெருமையிற்சிறந்தவரும் , குகா = முருகனே, மருதம் வரைக்கண் == 
மருதமலையினிடத்து , தவம் செய் என்று = ( எம்மைக்குறித்துத் ) தவத்தைச் 
செய்யக்கடவையென்று , ஏவினர் கட்டளையிட்டவரும் , மன் = 

பொமை 
பொருந்திய , உமை = பார்வதி தேவியாருடைய , காமர் = அழகிய , தவரை = 
நாயகரை = கண்ணில் கண்டார்க்கு = கண்களால் தரிசித்தவருக்கு , மா 
த்து = சிறந்த இந்நிலவுலகில் , குறை உண்டோ = குறைபாடு உளதா ? ( ஒன் 
றமில்லை .) ( எ - று . ) 

கணில்- இடைக்குறை . உ- சாரியை, 


- 


நில 


சனகன் வில்லை இராமர் கணத்தேயிறுத்தார் என்பது . 


தடுத்திமை யாம லிருந்தவர் தாளின் 
மடுத்தது நாணுதி வைத்தது நோக்கார் 
கடுப்பினில் யாரு மறிந்திலர் கையால் 
எடுத்தது கண்டன ரிற்றது சேட்டார் . 


( 80 ) 


நிலத்தே வருஞ்சுர ருந்தவ ரும்பணி நிர்மலர்மால் 
வலத்தே வரும்வெள் விடையார் பரம்புரர் மாவெளியம் 
பலத்தே வருமுய வாடும்பட் டீசர் பதம்பரவார் 
மலத்தே வருந்திக் கிடப்பர் பல் வழிவெம் மாலடைந்தே. 

( இ - ள் . ) நிலம் = பூலோகத்திலுள்ள, தேவரும் = அந்தணர்களும் , சர 
ரும் = ( தேவலோகத்திலுள்ள ) தேவர்களும் , பணி = வணங்குகின்ற , நிர்மலர் 


* 


இராமாயணம் பாலகாண்டம் கார்முகப்படலம் 34. 


56 


திருப்பேரூர் 


= மலாகிதரும் , வலத்து = வலிமையோடு , வரும் = வருகின்ற , வெள் விடை 
யார் = வெள்ளிய இ டபவாகனத்தையுடையவரும் , பரம்புரர் = பாம்புரமெ 
ன்னுந் திருப்பேரூரிலெழுந்தருளியவரும் , மா வெள்ளியம்பலத்து = சிறந்த 
வெள்ளியம்பலத்தின் கண் , எவரும் = சகல ஆன்மகோடிகளும் , உய்ய = (பிற 
வித்துன்பத்தினின்றும் ) உச்சீவிக்கும் வண்ணம் , ஆடும் பட்டீசர் = திருநட 
னம் செய்தருளுகின்ற ஸ்ரீ பட்டி நாயகரது , பதம் திருவடித்தாமரைகளை , 
பரவார் = துதியாதவர்கள் , மலத்து = நரகத்தில் , பல் ஊஎழி = அநேக யுகங் 
கள் , வெம்மால் அடைந்து கொடிய மயக்கத்தையடைந்து , வருந்திக்கிட 
ப்பர் = வருத்தப்பட்டுக்கொண்டிருப்பார்கள் . ( எ - று . ) 

ஏ - இரண்டனுள் முன்னது அசைநிலையிலும் , பின்னது தேற்றத்திலும் 
வந்தன . வெளியம்பலம் , உய - இடைக்குறைகள் . 

( 81 ) 


- 


- 


மாலவ நான்மறை யோன்கா சியனருண் மன்னுதவக் 
காலவ னாயவர் காணத் திருநடங் காட்டு விழிப் 
பாலவ னால் சடைப் பண்ணவன் பேரைப் பதியடைந்து 
சாலவ னாவிற் றுதிப்பீர் பரகதி சார்தரற்கே . 


அருள் 


- 


- 


( இ - ள் . ) மாலவன் = திருமாலும் , நான் மறையோன் = நான் குவேதங் 
களையுடைய பிரமனும் , 

சிபன் = காசிப முனிவர் பெற்ற , மன் 
தவம் காலவன் =நிலைபெற்ற தவத்தையுடைய காலவ முனிவரும் ஆயவர் 

ஆகிய இவர்கள் , காண = தரிசிக்கும்படி , திருநடம் காட்டு = அழகிய 
ஆனந்ததாண்டவத்தைத் தரிசிப்பித்தருளிய , விழி பாலவன் நெற்றிக்க 
ண்ணையுடையவரும் , நால் சடை பண்ணவன் தொங்குகின்ற சடையையு 
டையவருமாகிய ஸ்ரீ பட்டி நாயகரது , பேனா பதியடைந்து = திருப்பேரூரா 
கிய தலத்தைச் சேர்ந்து , சால = மிகுதியாக , வல் நாவில் = வன்மையாகிய 
நாவினால் , பரகதி சார் தரற்கு = மோக்கமாகிய பதவியை யடைவதற்கு , துதி 
ப்பீர் = வணங்குவீர்களாக . ( எ - று . ) பாலம் - நெற்றி . தீய சொற்களைப் 
பயில்தலால் வன்னாவெனப்பட்டது . 

( 82 ) 


- 


சாரங்க சங்கர பேரூர நின்கழற் றஞ்சமென்றே 
காரங்க சங்க ரயன் முதற் றேவர் கரைந்திறைஞ்சும் 
பேரங்க சங்கத் தலைவ நினைப்பழி பேசுதக்க 
னாரங்க சங்க மடைந்தா ரிஃதென்னை யறிவின்மையே . 


( இ - ள் . ) சாரங்க = மானைத்திருக்கரத்திலுடையவரே ! சங்கர = ( ஆன் 
மாக்களுக்குச் ) சுகத்தைச் செய்பவரே ! பேரூர = திருப்பேரூரிலெழுந்கரு 


கலித்துறை யந்தாதி . 


57 


ளியவரே ! நின் கழல் தஞ்சமென்று =தேவரீருடைய பாதங்களே பற்றுக் 
கோடென்று , கார் அங்கம் = மேகம்போலுந் திருமேனியையுடைய , சங்கர் = 
சங்கை யேந்திய திருமாலும் , அயன் முதல் தேவர் = பிரமன் முதலிய தேவ 
ர்களும் , கரைந்து இறைஞ்சும் = மனமுருகித்துதிக்கின்ற, பேர் அங்க = பெ 
ருமை பொருந்திய என்புமாலையையுடையவரே ! சங்கம் தலைவ = சங்கப் 
புலவர்களுக்கு முதன்மையானவரே ! நினை = தேவரீரை , பழி பேசு தக்கனார் 
= நிந்தனை பேசிய தக்கனார் , அங்கு = அவ்விடத்தில் , அசம் கம் ஆட்டின 
தலையை , 

அடைந்தார் . பெற்றார் , இஃது என்னை இதென்னை ? அறிவின் 
மை = பேதமை . ( எ -று . ) தேற்றத்தை உணர்த்தும் ஏகாரம் , செய்யுள் விகா 
ரத்தாற்றொக்கது . 
அங்கு -- அசைநிலை எனி 

( 83 ) 


- 


- 


- 


- 


ஓமாம் . 


வில்லா லடி பெற்றும் பார்த்தற் கருள்செய் விமலமறைச் 
சொல்லா லடிதொழும் வல்லார்க ணால்வர்க்குந் தூயநறைக் 
கல்லா லடியிருந் தேயோக ஞானங் கரைந்த நினை 
அல்லா லடி யெங்கட் கார் துணை பேரை யருமருந்தே . 

( இ - ள் . ) பேனா அருமருந்தே = திருப்பேரூரிலெழுந்தருளிய (கிடைத் 
தற்கு ) அருமையாகிய அமிர்தம் போன்றவரே ! வில்லால் அடி பெற்றும் = 
வில்லா லடிக்க ( அதனை ) மேற்கொண்டும் , பார்த்தற்கு = அருச்சுனனுக்கு , 
அருள் செய் விமல = அ க்கிரகஞ்செய்த மலாகிதராகிய ஸ்ரீ பட்பாயக 
ரே ! மறை சொல்லால் = வேதங்களிற்கூறிய மகாமந்திரங்களாற் றிய னி 
த்து , அம் =தேவரீருடைய திருவடி சளை , தொழும் = வணங்குகின் ற . 

வல்லார் 
கள் நால்வர் கு உம் = ( நூல்களில் ) வல்லவராகய சனகாதி நால்வருக்கும் , 

பரிசுத்தமாகிய , நறை கல் ஆல் அடியிலிருந்து= மணம் பொருந்திய 
கல்லால் விருக்ஷத்தின் கீழிருந்து , யோகம் ஞானம் =யோகத்தையும் ஞான 
த்தையும் , கரைந்த = உபதேசித்தருளிய , நினையல்லால் தேவரீரையன்றி , 
அடி எங்கட்கு = அடிமையாகிய எங்களுக்கு , யார் துணை = யாவர் துனையா 
வார்கள் . ஒருவருமில்லை . ( எ -று . ) சொல் - ஆகுபெயர் . 

(84 ) 
பிரிவுணர்த்தல் . 


-- 


அருமா மணியு மகிலுந் துகிருமம் பொன்னுமுந்தி 
வருமா மணிபுனற் காஞ்சித்தண் பேரை பகிழ்மயிலே 
பெருமா மணிற்பொரு ளன்றில்லை யின்பெனப்பேசவிறை 
கருமா மணியின் மணிசிந் தினளந்தக் காரிகையே . 


8 


58 


திருப்பேரூர் 


யும் 


3 


- 


- 


( இ - ள் . ) இறை = தலைவனானவன் ( தலைவியை நோக்கி ) , அருமாமணி 
= பெருதற்கரிய மிகுந்த நவமணிகளையும் , அகிலும் = அகிற்கட்டைகளை 
யும் , துகிரும் = பவளங்களையும் , அம் பொன்னும் அழகிய பொன்னை 
யும் , உந்தி = (இருகரைகளிலும் ) தள்ளி, வரு = வருகின்ற, மா ம 

மணி = பெரு 
மையும் அழகுமுள்ள, புனல்காஞ்சி = நீருள்ள காஞ்சிமா நதியையுடைய , 
தண்பேரை = குளிர்ந்த பேரூர் ஆகிய திருப்பதியை, மகிழ் மயிலே = விரும்பு 
கின்ற மயில் போலுஞ் சாயலையுடைய பெண்ணே ! பெருமாமண்ணில் 
பெரிய மேன்மையுள்ள இப்பூமியில் , இன்பு (இருமை ) யின்பங்களையுந் 
( தரத்தக்கது ) , பொருள் அன்று இல்லை என = பெபாருளல்லாமல் ( வேறு ) 
இல்லை என்று , பேச = சொல்ல , அந்த காரிகை = அத்தலைவி, கருமாமணி 
யின் = கரியநிறமுள்ள கண்களினின்றும் , மணி சிந்தினள் = முத்துப்போ 
லும் நீர்த்துளிகளைச்சிந்தினாள் . அழுதாள் என்றபடி . ( எ - று . ) 
மணில்- இடைக்குறை . காரிகை வருந்தினாளென்பது , 
8 செல்லாமை யுண்டே லெனக்குரை மற்றுநின் 
வல்வரவு வாழ்வார்க் குரை . 

என் னுந்திருவாக்காலுணர்க . 
இருமையின் மாவன : 
இம்மை மறுமை யின்பங்கள் . இவற்றைத்தருவது பொருளென்பது , 
* ‘ முனிவரு மன்னரு முன்னுவ பொன்னான் முடியும் . 

எனவும் , 
1 வடுவிலா வையத்து மன்னிய மூன்றின் 
நடுவண தெய்த விருத்தலையு மெய்தும் . 
எனவும் கூறிய ஆன்றோர் வா 

வாக்குக்களாலுணர்க . 
பிரிவுணர்த்தல் என்பது : 
புணர்ச்சியின் பத்தாற் களிப்புற்று , யாங்கள் இவ்வாறே எஞ்ஞான்றும் 
சுகித்திருக்கப்பெறுவேமென்று எண்ணிய தலைமகளது மகிழ்ச்சியை குறிப் 
பானுணர்ந்த தலைமகன் , பிரிவென்பது ஒன்று உளதென்பதை முன்ன 
ணர்வளாயின் அஞ்ஞான்று கவலாளென உட்கொண்டு , மயில்போல்வாய் ! 
மக்கள் இருமையினும் அடையும் இன்பங்கள் பொருளன்றிப் பிறிதில்லை 
யென்றுதான் பொருளீட்டல் காரணமாகச் செல்வேன் என்பது குறிப்பான் 
விளங்கத் தனது பிரிவை அத்தலை மகட்குக்கூறா நிற்றல் . 

( 85 ) 
திருக்குறள் பிரிவாற்றாமை 1 . 

திருக்கோவையார் 332 . 
- நாலடியார் மெய்மை 4. 


ரேயு 


கலித்துறை யந்தாதி . 

59 
நற்றாய் தலைவியன வலங்கூறி யிரங்கல் . 
கார்க்கு வளைக்கஞ்சஞ் சேர்வயற் பேரைக் கடவுளருந் 
தேர்க்கு வளைக்கர மான் சென்று கண்டு திகைத்தணிமெய் 
வேர்க்கு வளைக்கண் புனலுகுப் பாளுடை விட்டனளாற் 
பார்க்கு வளைக்கண்ட பாவையர் யாரும் பழிப்பதற்கே . 

( இ - ள் . ) கார் குவளை = கரிய நீலோற்பலமும் , கஞ்சம் = தாமரையும் , 
சேர் 

== பொருந்திய , வயல் = வயல்கள் சூழ்ந்த , பேரை கடடவுள் = திருப் 
பரூரின் கண்ணெழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீ பட்டிநாயகர் ( எழுந்தருளிவரு 
கின்ற ) அரு = அருமையாகிய , தேர்க்கு தேரைத் தெரிசிக்கும் பொருட்டு 
வளை கரம் மான் = வளையல்களை யணிந்த கைகளையுடைய மான் போல்வா 
ளாகிய எங்கள் பெண் , சென்று = போய் , கண்டு தெரிசித்து , திகைத்து = 
மயங்கி , அணி = அழகிய , மெய்வேர்க்குவள் தேகத்தில் வேர்வையரும்பா 
நின்று , ஐ + ண்புனல் உகுப்பாள் = அழகிய கண்களினின்றும் நீரைச்சிந்தி , 
பார்க்கு = ( இப் ) பூமியின்கண் , உவளைI = அவளை , கண்ட பாவையர் = பார்த்த 
பெண்கள் , யாரும் 

= எவரும் , பழிப்பதற்கு பழிக்கும் வண்ணம் , உடை 
விட்டனள் ( அணிந்த ) சேலையையும் நழுவ விட்டாள் . இஃஎென்னை ஆச்ச 
ரியம் என்பது எஞ்சி நின்றது . ( எ - று . ) 

குவளைக்கஞ்சம்- எதுகை நோக்கி வலிமிதந்தது . தேர்க்கு , பார்க்கு- 
முன்ன இரண்டாம் வேற்றுமை மயக்கம் , பின்னது எழாம் வேற்றுமை மய 
க்கம் . மான் , பாவையர் - உவமையாகுபெயர்கள் . உகுப்பாள் , வேர்க்குவள் 
--முற்றெச்சங்கள் . 


- 


- 


- 


உகாச்சுட்டு சேய்மைக்கண் வந்தது . 

உப்பக்கம் நோக்கி . 
தீ உவனெறி கடற்கிறை. 

எனக்கூறியவைபோல . 


( 86 ) 


பதக்குத் திருமங்கை நாதன்கண் சூட்டு பாருமையோ 
டுதக்குத் திருமலை மேவுதென் பேரை யொருவரன்றிக் 
கதக்குத் திருமலை மேலாய்ப் பொறிகள் கலங்குமந்நாள் 
இதக்குத் திருமலர்த் தாள்காட்டி யாள் பவ ரின் றுநெஞ்சே. 


+ திருவள்ளுவமாலை 21 . 
நைடதம் , நளன்று துப்படலம் 16 . 


60 


திருப்பேரூர் 


- 


- 


( இ - ள் . ) நெஞ்சே = மனமே ! கதம் குத்து = வலிமையுள்ள வாயுக்குத் 
தா , இருமல் கக்கல்நோயாலும் , ஐ : கோழையான 

மேலாய் 
அதிகமாய் , பொறிகள் ஐம்பொறிகளும் , கலங்கும் அ நாள் தத்தம் 
நிலைமை மாறுபட்டு வருந்துகின்ற அந்த ( மரண ) காலத்தில் , இதக்கு = தன் 
மைசெய்வதற்காக , திருமலர்த்தாள் அழகிய தாமரை மலர் போன்ற பாத 
ங்களை , காட்ட ஆள்பவர் = தரிசிப்பித்து இரட்சிப்பவர் , பதக்கு = தமது திரு 
வழக்கு , திருமங்கைநாதன் = இலக்குமி நாயகனாகிய திருமால் , கண் = தன 

( தாமரை மலராகக்கொண்டு ) அருச்சிக்கப்பட்ட 
சிவபெருமானும் , உமையோடு பார்வதி தேவியாரோடு , உதக்கு திருமலை 
= வடக்கிலுள்ள கைலாயமலையின் கண் , மேவு = எழுந்தருளியிருப்பவரும் , 
பேரை ஒருவர் 

திருப்பேரூரிலுள்ள ஒப்பற்றவருமாகிய ஸ்ரீ பட்டி நாயகர் , 
அன்றி = அல்லாமல் , இன்று = ( வேறு கடவுளர் ) இல்லை . ( எ - று . ) 

ஆகலால் - அப்பெருமானது திருவடியை வணங்குவாய் என்பது எஞ்சி 
நின்றது. பதக்கு , இதக்கு - அத்துச்சாரியைகள் தொக்குவந்தன. ( 87 ) 


adur ளை 


, ரூபெரர் 


- 


இன்னம் பலவன் பிறப்பிடை யான்சென் றிளைத்தலின்றிப் 
பன்னம் பலவ மொழித்துன் றிருவடி பாலித்தருள் 
அன்னம் பலவ மருந்துங் கழனியணியதில்லைப் 
பொன்னம் பலவதென் பேரையின் மேவிய புண்ணியனே . 


- 


- 


- 


( இ - ள் . ) அன்னம் அன்னப்பறவைகள் , பல்லவம் அருந்தும் . தளிர் 
களை உண்ணுகின்ற, கழனி = வயல்கள் சூழ்ந்த , அணிய = அழகினையுடைய , 
தால்லை பொன் அம்பலவ சிதம்பரத்தின் கண்ணுள்ள கனகசபையை 
யுடையவரே ! தென்பரையின் மேவிய : அழகிய திருப்பேரூரின் கண் எழு 
ந்தருளிய , புண்ணியனே = புண்ணிய வடிவமான ஸ்ரீ பட்டி நாயகரே ! யான் 
= நான் , இன்னம் மேலும் , பல வன் பிறப்பு இடை = பலவாகிய கொடிய 
பிறவிகளில் , 

போய்ப்பிறந்து , இளைத்தல் இன்றி = மெலிவு 
யாமல் , அம்பல் = பழிச்சொல்லும் , அவம்= வீண்செயல்களும் , ஒழித் 

( என்னையடையாமல் ) நீக்கி , உன் = தேவரீரது , திருவடி = திருவடி தரிசன 
த்தை , பாலித்தருள் = கொடுத்தருள்வீராக. ( எ - று . ) 

பலவம் -- இடைக்குறை . தில்லை - தில்லைமரங்கள் சூழ்தலால் அப்பெ 
யர் பெற்றது. 

( 88 ) 


சென்று 


- 


வடை 


- 


புண்ணிய மாகருங் காலனைத் தாக்கிய பூங்கடுக்கைக் 
கண்ணிய மாகரும் பாருந்தென் பேரைய காவென மன் 
நண்ணிய மாகர் பரவும் பதமலர் நாடுநெஞ்சே 
அண்ணிய மாகரு நோயும் தவிர்க்குமவ் வஞ்சுடரே. 


கலித்துறை யந்தாதி . 


61 


( இ - ள் . ) நெஞ்சே = மனமே ! மாகர் = விண்ணுலகவாசிகளாகிய தே 
வர்கள் , நண்ணிய = ( நாடோறும் ) வந்து , புண்ணிய = புண்ணியவடிவான 
வரே ! மா = 

= பெரிய , கரு காலனை = கருமையாகிய இயமனை , தாக்கிய = 
( மார்க்கண்டேயரைக் காக்கும் பொருட்டு ) உதைத்தருளிய , பூ = பொலிவு 
ள்ள , கடுக்கை = கொன்றைமலராலாகிய , கண்ணிய = மாலையையுடையவ 
ரே ! மா = வயல்களில் , கரும்பு ஆரும் = க 

கரும்புகள் நிறைந்த , தென்பே 
ரைய = அழகிய திருப்போரூரை வாசத்தானமாகவுடைய ஸ்ரீ பட்டி நாயகரே ! 

( எங்களை ) இரட்சிப்பீராகவென்று , மன் = மிகவும் , பரவும் 
ஆதிக்கின்ற, பதம் மலர் = திருவடித்தாமனாகளை, நாடு = நீ விரும்புவாயாக, 
( விரும்பின் ) அ = அந்த , அம் சுடர் = அழகிய சோதிவடிவாகிய சிவபெரு 
மான் , அண்ணிய பொருந்திய , மா = மிகுதியாகிய , நோயும் = (இம் 
மையில் வாதம் , பித்தம் , ஐய முதலியவைகளால் உண்டாகிய பிணிகளேய 
ல்லாமல் , மறுமையில் ஒரு தாய் வயிற்றில் ) கருப்பத்திற்படும் பிணிகளை 
யும் , தவிர்க்கும் = நீக்கியருளுவார் . ( எ - று . ) 


கா என 


- 


நண்ணிய - செய்யியவென்னும் வினையெச்சம் . உம் - இறந்தது தழு 
வியது . கடுக்கை - ஆகுபெயர் , 

( 89 ) 


அஞ்சக் கரத்த வயல்சூழும் பேரை யமலனயன் 
அஞ்சக் கரத்தன் முதல்வா னவரை யடர்த்தவெஞ்சூர் 
அஞ்சக் கரத்தயி லேந்திய வேளை யளித்ததெய்வ 
அஞ்சக் கரத்த னடிப்போதெங் கட்கென்று மாதாவே , 


- 


- 


( இ - ள் . ) அம் - நீரையும் , சக்கரத்த சக்கரவாளமென்னும் பறவை 
களையுமுடைய, வயல் சூழும் = வயல்கள் சூழ்ந்த , பேரை அமலன் திரு 
பேரூரிலெழுந்தருளிய களங்கமற்றவரும் , அயன் பிரமனும் , அம் சக்க 
ரத்தன் அழகிய சக்கராயுதத்தையுடைய திருமாலும் , முதல்வானவரை = 
( இவர்கள் ) முதலாகிய தேவர்களை , அடர்த்த ( கொல்லும் வண்ணம் ) நெ 
ருங்கிவந்த , வெம் சூர் அஞ்ச = கொடிய சூரபன்மன் என்னும் அசுரன் 
பயப்படும்படி , கரத்து அயில் ஏந்திய = ( திருக் ) கரத்தில் வேலாயுதத்தைக் 
கொண்டருளிய , வேளை முருகக்கடவுளை , அளித்த = பெற்ற , தெய்வம் = 
தெய்வத்தன்மையுள்ள , அஞ்சு அக்கரத்தன் = ஸ்ரீ பஞ்சாக்கரத்தையுடைய 
பட்டி நாயகரது , அடிப்போது = திருவடித்தாமரைகள் , எங்கட்கு ங்கள் 
க்கு , என்றும் = எக்காலத்தும் , ஆதரவு = துணையாம் . 
என்றும் - உம் முற்றுப்பொருளில் வந்தது . 

( 90 ) 


- 


E எகன 


62 


திருப்பேரூர் 


ஆதர வாக வடைந்தாரப் புரக்கு மணிகயிலைப் 
பூகர வாகம நூல்விரித் தாய்நமன் போதருநாள் 
சீதர வாக னயன்போற் ஜியதவ சித்திபுரத் 
தோதர வாகன வெள்விடை மீதென் னுளத்திடையே. 


- 


. 


( இ - ள் . ) ஆதரவு ஆக விருப்பமாக , அடைந்தார் புரக்கும் 

( தமது 
திருவயத்தாமரைகளைத் தரிசிக்கும் பொருட்டு ) சோந்தவர்களைக் காப்பாற்று 
கின்ற, அணி அழகிய , கயிலை பூகா = கயிலாயமலையையுடையவரே ! ஆக 
மம் நூல் விரித்தாய் = ஆகம ( முதலாகிய ) நூல்களைத் ( தேவரீரது திருவாக் 
கால் ) விரித்துச்சொல்லியருளியவரே! சீதர ஆகம் = இலக்குமி தேவி தங்கிய 
மார்பையுடைய திருமாலும் , அயன் = பிரமனும் , போற்றிய = துதித்த , தவ 
சித்தி புரத்து = தவசித்திபுரமென்னுந் திருப்பேரூரிலெழுந்தருளிய , ஒது 
அர = யாவராலுந் துதிக்கப்பட்ட ஸ்ரீ பட்டி நாயகரே ! நமன் இயமன் , 
போதரு நாள் = ( என்னிடத்து ) வருகின்ற காலத்தில் , கனம் வெள்விடை 
சீர்மையையுடைய இடபவாகனத்தின் மீது ( எழுந்தருளி) , 

என் உள 
த்து இடை = எனது மனத்தின் கண் , வா = யான் தரிசிக்குமாறு வந்தருளுவீ 
ராக , ( எ.று. ) அடைந்தார்ப்புரக்கும்- இயல்பின் விகாரம் 

( 91 ) 


- 


. 


மெய்தொட்டுப் பயிறல் . 


இடையஞ் சுறவிறு மாந்து பரந்த வெழின் முலைகாள் 
தொடையஞ் சுவணக் கருங்குழற் பாரஞ் சுமக்குமன 
நடையஞ் சுகமொழி வாடுற வோங்க னலமலகாண் 
கடையஞ் சுகமுற வாள்பேரை யீசன் கனவரைக்கே . 





- 


( இ - ள் . ) கடையம் = கீழோராகிய நாங்கள் , சுகமுற = பேரின்பத்தை 
யடைய , ஆள் = ஆளுகின்ற, பேரை ஈசன் = திருப்போரூரிலெழுந்தருளிய ஸ்ரீ 
பட்டி நாயகரது , கனம் வரைக்கு = மேகந்தவழ்கின்ற ( வெள்ளி ) மலைப்பிர 
தேசத்தில் , இடை அஞ்சுற = இடையானது வருந்துமாறு , இறுமாந்து 
கருவித்து , பரந்த = பெருத்த , எழில் முலைகாள் = அழகு பொருந்திய தனங் 
களே ! தொடை = பூமாலைகளணிந்த , அஞ்சு வண்ணம் கருங்குழல் - ஐந்து 
வகையையுடைய கரிய கூந்தலினது , பாரம் = பாரத்தை , சுமக்கும் = சுமக்கி 
ன்ற , அனம் நடை = அன்னம்போலும் நடையையும் , அம் = அழகிய , சுகம் 
மொழி = கிளிபோலுஞ்சொல்லையுமுடைய இப்பெண் , வாறே = வாட்டம 
டைய , ஓங்கல் நலம் அல = உயர்ந்து வளர்வது நன்மையல்ல , காண் = அறி 
வீராக . ( எ -று . ) 


கலித்துறை யந்தாதி . 


63 


முன் 


வணம் , அனம் -- இடைக்குறைகள் . காண் - பால் வழுவமைதி . 
னிலை யசை எனினுமாம் . வரை1 க்கு - ஏழாம் வேற்றுமை மயக்கம் . மொழி 
- உவமைத்தொகைப்புறத்துப்பிறந்த அனமொழித் தாகை . 


மெய் தொட்டுப் பயிறல் - வேழம் முதலாயவற்றை வினாயவழி யானும் 
விடைபகரா ,எது நாணி நின்றதலைமகளைக் கூடக்கருதிய தலைமகள் 

அவனது 
மெலிவிற்கு வருந்துபவன் போன்று தனங்களைத் தீண்டா 
ண்டா நிற்றல் . ( 92 ) 


கனகா சலவில்லர் பேரையில் வேதன் களிப்பொடுசெய் 
அனகா சகலகுண்ட வெண்ணீற்றை நாளு மணியகிலார் 
மனகா சகலரையுமென்று போற்றிட வாழ்ந்திடினும் 
வனகா சுகத்தினர் காணச்சென் றேபின் வருந்துவரே . 


--- 


- 


- 


( இ - ள் . ) கனகம் அசலம் வில்லர் = பொன் மலையை வில்லாகவுடைய 
பட்டி நாயகர் எழுந்தருளிய , பேரை இல் = திருப்போரூரில் , வேதன் பிரம் 
னானவன் , களிப்பொடு விருப்பத்தோடு, செய் = செய்கின் 

ற , அனகம் = 
பரிசுத்தமாகிய , ஆசு அகல் = குற்றமற்ற , குண்டம் வெண்ணீற்றை = யாக்கு 
ண்டத்திலுள்ள வெண்மையாகிய த நீற்றை , நாளும் = தினநதோறும் , 
அணியகில்லார் = அணியாதவர்கள் , மனன = அரசனே ! சகலரையும் 
யாவரையும் , கா என்று = காக்கக்கடவாயென்று , போற்றிட = (உலகத்தார் ) 
துதிக்க , வாழ்ந்திடினும் = வாழ்ந்தாலும் , சகத்தினர் காண = உலகத்தார் 
அறியும் வண்ணம் , வனம் கா சென்று = காட்டின் கண்சென்று , வருந்துவர் 
= வருந்துவார்கள் . ( எ - று . ) கனகாசலம் , தீர்க்கசந்தி . 
-இடைக்குறை . 

வனம்கா -ஒருபொருட்பன்மொழி . ( 93 ) 


மன 


வருந்தா தடியர் பவத்திடை வாழ்வருள் வள்ளலணி 
யருக்தா தலர்கொன்றைத் தேனுபு ரேசர்தம் மாலயத்துட் 
பொருந்தா தவர்மெய் மரமைக் தெழுத்து மெண் ணார்புனெஞ்சங் 
கருந்தா தவந்தவங் காணார்கண் மூங்கில் வெங் கண்ணொக்குமே . 

( இ - ள் . ) அடியர் தொண்டர்கள் , பவத்திடை =பிறப்பினிடத்து , வரு 
ந்தாது = ( சென்று ) வருந்தாமல் , வாழ்வு அருள் வள்ளல் ( பேரின்ப ) வா 
வைக் கொடுத்தருளுகின்ற ( பெருங் ) கொடையையுடையவரும் , அணி = 
அழகிய , அரும் = மேன்மையாகிய , தாது அலர் கொன்றை = மகரந்தங்கள் 
நிறைந்த கான்றைப் பூமாலையணிந்த , தேனுபுரம் ஈசர் தேனுபுரமென் 
னுந் திருப்பேரூரிலெழுந்தருளியவருமாகிய ஸ்ரீ பட்டிநாயகரது , ஆலயத் 


- 


- 


MAHAMAHOPADHYAYA ,, 
Dr. U. V ; SMAL INATHAIYAR LIBRARY . 

TRUVANMIYUR , MADRAS - 41 . 


64 


திருப்பேரூர் 


துள் 


-- 


- 


- 


- 


= 


(திருக் ) கோயிலுள் , பொருந்தாதவர் = போய்ச் சேர்ந்து ( வணங்காத 
வர்கள் ) , மெட் தேகம் , மரம் மரமாம் , ஐந்து எழுந்தும் ஸ்ரீ பஞ்சா 
க்கரமகாமந்திரத்தையும் , எண்ணார் = தியானியாதவர்கள் , புல் நெஞ்சம் 
= அற்பமாகிய மனம் , கரும் தாது = கருமையாகிய இரும்பாம் , தவம் அவம் 
= ( அவர்கள் செய்யும் ) தவங்கள் வீணாம் , காணார் கண் = த 

தரிசியாதவர்களு 
டைய கண்கள் , மூங்கில் வெம் கண் ஒக்கும் = மூங்கிலின் இடத்துள்ள வெ 
வ்லிய கணுக்களை யொக்கும் . ( எ - று ) பேரின்ப வாழ்வாவது - முத்தியுலக 
த்தில் அனுபவிக்கும் கெடாத இன்பம் . 

கொன்றை - பொருளாகு பெயர் , தேனுபுரேசர் - குணசந்தி , தேனுபு 
ரம் - முதற்குறை . எழுத்தும் - உம் சிறப்பு . 

( 94 ) 


கண்ணப் பருக்குப் பதந்தரு நாதகல் யாணபுரத் 
தெண்ணப் பருக்கு மணிகேள்வன் போற்று மிறைவபர 
அண்ணப் பருக்குக் குடர்சோய்தந் தாண்ட வரவளிதேன் 
உண்ணப் பருக்கும்பன் னீர்மூல வென்றென்று மோதுவனே . 


ருளிய 


னுந் 


- 


-- 


- 


( இ - ள் . ) கண்ணப்பருக்கு -= கண்ணப்பநாயனாருக்கு , பதம் = ( தமது ) 
புண்ணியலோகத்தை , தரு கொடுக் யா , நாத சிவபெருமானே ! 
கல்யாணபுரத்து = கல்யாணபுரமென் திருப்பேரூரிலெழுந்தருளிய , 
எண் அப்ப = ( யாவருந் தியானிக்கின்ற ) தந்தையானவமே ! 

ருக்குமணி 
உருக்குமணி தேவியாரது , கேள்வன் = நாயகனாகிய திருமால் , போற்றும் 
துதிக்கின்ற , இறைவ = கடவு 

- கடவுளே ! பர மேலானவரே ! அண் பெருமை 
யையுடைய , அப்பருக்கு = திருநாவுக்கரசு நாயனாருக்கு , குடர் நோய் = சூலை 
நோயை , தந்து = கொடுத்து , ஆண்ட = அடிமை கொண்ட , அர = எப்பொரு 
ட்குமிறைவரே ! அளி = வண்டுகள் , தேன் உண்ண தேனையுண்ணுமாறு , 
பருக்கும் - (நாடோறும் ) உயர்க்கின்ற , 

= பன்னீர் விருட்சத் 
தின் அடியில் ( எழுந்தருளிய ) ஸ்ரீ பர்ய நாயகரே ! என்று = என்று சொல்லி , 
என்றும்= எக்காலத்தும் , ஓதுவன = ( யான் ) வாழ்த்துவேன் என்னை ஆள் 
வீராக என்பதெஞ்சி நின்றது . ( எ - று . ) 

( 35 ) 


பன்னீர் மூல 


, 


ஒதத் தமரக் கடல்கடைந் தோனுவந் தோது திருப் 
பாதத் தமரர் பரவும் பரம்புரர் பார்த்தன் வல்வில் 
வாதத் தமர வடியுண்ட சென்னியில் வானவராய் 
போதத் தமர வடிச்சுவ டுற்றதும் பொற்புடைத்தே . 


கலித்துறை யந்தாதி . 


65 


( இ - ள் . ) ஓதம் = குளிர்ச்சியும் , தமரம் = பேரொலியுமுள்ள , கடல் = 
பாற்கடலை , கடைந்தோன் = கடைந்த திருமால் , உவந்து ஓது = மகிழ்ச்சி 
கொண்டு துதிக்கின்ற , திரு பாதத்து = அழகிய பாதங்களினிடத்து , அமரர் 
பரவும் = தேவர்கள் வணங்குகின்ற, பரம்புரர் - பரம்புரமென்னுந் திருப் 
பேரூரிலெழுந்தருளிய ஸ்ரீ பட்டி நாயகர் , பார்த்தன் = அருச்சுனனுடைய , 
வல் வில் வாதத்து := வலிய விற் போரில் , அமர அடியுண்ட சென்னியில் = 
பொருந்தும்படி அடிபட்ட சிரசின் மேல் , வானவர் = தேவர்களுடைய , ஆ 
போதம் = பசுவாசிய காமதேனுவின் கன்றினது , அடிச்சுவடு = காற்றழும்பு , 

அடங்குமாறு , உற்றதும் = ஏற்றுக்கொண்டதும் , பொற்பு உடைத்து 
( மிக்க ) அழகினையுடையது . ( எ -று . ) 

கடைந்தோன் வினையாலணையும் பெயர் . ஓது - வினைத்தொகை . உடை 
த்து- குறிப்பு வினைமுற்று , 

( 96 ) 


இடமணித்தென்றல் . 


பொன்னஞ் சிலம்பு குழைத்தடை யார்புரம் பொன்றுவித்த 
அன்னஞ் சிலம்பு வயற்பேரை நாத னணிகளத்து 
வன்னஞ் சிலம்பு முடியி லிடத்து மையிலணித்தாம் 
பன்னஞ் சிலம்புறு தாண்மா திருவேம் பதிகிலத்தே . 
. ( @ . ள் . ) பன் - ( விசேடித்துச் ) சொல்லப்பட்ட , அம் = அழகிய , சில 
ம்பு உறு = சிலம்பு என்னும் ஆபரணம் பொருந்திய , தாள் மாது = பாதங்க 
ளையுடைய பெண்ணே ! அம் பொன் சிலம்பு = மேகந்தவழ்கின்றமேருவை , 
குழைத்து = வளைத்து , அடையார் புரம் = பகைவரது மும்மதில்களையும் , 
பொன்று வித்த = அழியச்செய்த , அன்னம் = அன்னப்பறவைகள் , சிலம்பு 

சத்திக்கின்ற , வயல்பேரை நாதன் = வயல்கள் சூழ்ந்த திருப்பேரூரிலெ 
முந்தருளிய ஸ்ரீ பட்டி நாயகரது , அணி களத்து = அழகிய கண்டத்தினிடத் 
துள்ள , வல் நஞ்சு இல் = வலிய விடம் போலவும் , முடி அம்பு இல் = முடியி 
னிடத்துள்ள கங்கை போலவும் , இடத்து உமை இல் = வாமபாகத்தினிடத்து 
ள்ள பார்வதி தேவியார் போலவும் , நிலத்து = இப்பூமியின் கண் , இரு வேம் 
பதி = நம்மிருவருடைய ஊர்களும் , அணித்து ஆம் = சமீபமாம் . ( எ - று . ) 

கவலற்க வென்பதெஞ்சி நின்றது . இல் - மூன்றும் ஐந்தாம் வேற் 
றுமை ஒப்பு உருபிடைச்சொற்கள் . 


9 


66 


திருப்பேரூர் 


மும்மதில்களை அழியச்செய்ததற்கு உதாரணம் : 

அடையார் புரங்கள் , 
இகல்குன்ற வில்லிற் செற்றோன்றில்லை யீசன் . 


இடமணித்தென்றலென்பது - தலைமகனைக்கூடிய தலைமகள் அவனது 
பதிசேய்த்தோ அணித்தோ , பிரியப்பெறின் எக்காலங் கூடப்பெறுவேமோ ? 
எனக்கருதிக் கவலுற்றதைக் குறிப்பானறிந்த தலைமகன் , அவளை நோக்கி , 
பெண்ணே ! ஸ்ரீ பட்டி நாதரது கண்டமும் , விடமும் , முடியும் , கங்கையும் , 
வாமபாகமும் , உமாதேவியும் போல , நின்பதியும் என்பதியும் அணித்தா 

பத்தாயுள் 
ளனவன்றிச் சேய்த்தன்று , நீ கவலற்கவென் அவளதவலத்தை யொழித் 
மகிழ்வித்தல் , 

( 97 ) 
நிலவே யரும்பு நிகர்மூர லார்க்கு நெடிதுருகிப் 
பலவே யரும்பு பணிபுரி வேனைக்கண் பார்த்தருள்வாய் 
புலவே யரும்பு னரியுண்ட மாதவன் போற்றுறுசீர் 
நலவே யரும்பு மலையார்தென் போைய நற்பணியே. 

( இ - ள் . ) புலவு ஏய் = புலால் நாற்றம் பொருந்திய , அரும் புணரி = 
( அளவிடுதற்கு ) அரிய சமுத்திரத்தை , உண்ட மாதவன் அருந்திய மகா 
தவத்தையுடைய அகத்தியமுனிவர் , போற்றுறு = துதிக்கின்ற, சீர் = சிறப்பு 
ப்பொருந்திய , நல்லவேய் = நல்ல மூங்கில்கள் , அரும்பு = தோன்றிய , மலை 
ஆர் = வெள்ளிமலை பொருந்திய , தென் பேரைய = அழகிய திருப்பேரூரி 
லெழுந்தருளியவரே ! நிலவு ஏய் = ஒளிபொருந்திய , அரும்பு நிகர் = ( முல் 
லை ) அரும்பைப் போன்ற , மூரலார்க்கு = தந்தபந்திகளை 

எ யுடைய 

பெண்க 
க்கு , நெடிது உரு மிகவும் ( மனம் ) கரைந்து , பல அரும்பு = பலவாக 
உண்டாகிய , பணி = ( அவர்கள் ) குற்றேவல்களை , புரிவேனை = செய்துழ 
ல்கின் 

என்னை , நின் கண் பார்த்து தேவரீருடைய திருக்கண்களாமற்பார் 
த்து , நல்டணி அருள்வாய் = ( உமக்குத்தொண்டுசெய்தல் முதலாகிய ) நல் 
லவேலைகளை எனக்கு அனுக்கிரகஞ்செய்தருளுவீராக . ( எ - று . ) 

அசைநிலை . புரிவேன் - வினையாலணையும் பெயர் . நல்ல - இடை 
குறை . 

( 98 ) 


- 


களு 


- 


* திருக்கோவையார் 4 . 


கலித்துறை யந்தாதி . 


67 


பொய் பாராட்டல் . 


நின் = உனது , 


- 


பணிய வரையிலர் சூழ்காம தேனுப் பதிமயினின் 
சணிய வரைகுழல் கண்டோ டினவெள்கிக் காரதன்றி 
அணிய வரைவருத் துங்கொங்கைச் சீர்கண் டரியசெம்பொன் 
திணிய வரைவளைந் தன்றென் றுலகினர் செப்புவரே. 

( இ - ள் . ) பணிய = வணங்குமாறு , வரையிலர்சூழ் = அளவில்லாத மாந் 
தர்கள் வந்து சூழ்கின்ற , காமதேனுப்பதி = காமதேனுபுரமென் னுந் திருப் 
பேரூரின் கண்ணுளை , மயில் = மயில்போலுஞ் சாயலையுடைய பெண்ணே ! 

கண்ணிய வரைகுழல் = பூமாலைகளையுடைய கட்டப்பட்ட 
கூந்தலை , கார் கண்டு = மேகங்கள் பார்த்து , வெள்கி ஓடின் = நாணியோ 
டின , அது அன்றி = அதல்லாமல் , அணி = அழகிய , அரைவருத்தும் = இடை 
யை வருத்துகின்ற, கொங்கை சீர்கண்டு தனங்களி னழகைப்பார்த்து , 
அரிய அருமையாகிய , திண்ணிய = 

வலிமையுள்ள , 

செம் பொன் வரை 
மேருமலையானது , வளைந்தன்று என்று = வளைந்தது என்று , உலகினர் செப் 
புவர் = உலகத்திலுள்ள மாந்தர்கள் சொல்லுவார்கள் . ( எ - று . ) 

மயில் - உவமையாகுபெயர் . கணிய , திணிய - இடைக்குறைகள் , 
பொய் பாராட்டலென்பது : தலைமகளுடன் கூடி யின்பம் நுகர்ந்த 
தலை மகன் தனக்குண்டாய மகிழ்ச்சியால் அவளிடத்து உள்ளது கூறலன்றி , 
யில்லதுங் கூறிக்கொண்டாடல் . அஃதாவது , அவளது அவயவங்கட்கு உவ 
மையாகிய பொருள்களை வேறு காரணங்கள் கற்பித்துக் குறைகூறி உவமேய 
மாகிய குழலையும் கொங்கையையும் புகழ்தல் . இவ்வகப்பொருட்டுறையை 
- குழல் , கொங்கை இவைகளின் மேன்மையைக்கூறலால் நலம்புனைந்துரை 
த்தல் என்னுந் துறையாகக்கொள்ளினும் இழுக்காது , 

( 99 ) 
செவ்வந்தி யார்க் தனத்தில்லை யின்னடஞ் செய்தனசீர்ச் 
செவ்வந்தி யார்ந்தன தீயே முளத்துந் திகழ்ந்தனமாச் 
செவ்வந்தி யார்தரு பிட்டுண்டு வையைக்கட் சென்றனவான் 
செவ்வந்தி யார்வண்ணர் பேரைப்பட் டீசர் திருவடியே . 


( இ - ள் . ) செவ் அந்தி வான் = செம்மை நிறத்தையுடைய மாலைக்கால 
த்து , ஆகாயம் போல , ஆர் வண்ணர் = நிறைந்த நிறத்தையுடைய 

டயவராகிய , 
பேனா பட்டீசர் = திருப்பேரூரின்கண் எழுந்தருளிய ஸ்ரீ பட்டி நாயகாது , 
திரு அடி = அழகிய பாதங்கள் , செவ்வந்தி = செவ்வந்தியென்னும் பூஞ் 
செடிகளையும் , ஆர் = ஆத்தி மரங்களையும் உடைய , நந்தனம் = பூஞ்சோலைக 


68 

திருப்பேரூர் 
ள் சூழ்ந்த , தில்லையில் = சிதம்பரத்தில் , நடம் செய்தன - (பதஞ்சலிலியா 
க்கிரபாதர் பொருட்டு ) ஆனந்த தாண்டவத்தைச் செய்தருளின , சீர் = சிறப் 
புப்பொருந்திய , செவ்வந்தி = செவ்வந்தியென் னுந் திருச்சிராப்பள்ளியில், 
ஆர்ந்தன எழுந்தருளி பிருந்தன, தீயேம் உளத்தும் = தீமையையுடைய எங் 
கள் மனத்தினிடத்தும் , திசழ்ந்தன = ( அஞ்ஞான இருளை நீக்கி ) விளங்கின , 
செவ் = நற்குணமமைந்த , வந்தியார் = வந்திநாச்சியாரா 

கொடுக் 
கப்பட்ட , மா பிட்டு == மாவினாலாகிய பிட்டை , உண்டு = சாப்பிட்டு, வையை 
கண் சென்றன= வையையாற்றினிடத்து ( அதன் கரையை யடைக்கும் பொ 
ருட்டு ) போயின . ( எ - று . ) 

செம்மை ரண்டனுள் முன்னையது. செப்பத்தின் கண் 
ம் , பின்னையது நிறத்தின் கண்ணும் வந்தன . செவ்வந்தி - ஓர்வகைப்பூச் 
செடி , திருச்சிராப்பள்ளி -- சோழநாட்டுத் திருப்பதிகளுள் ஒன்று . 


, 


பின்னைய , 


டை 


வையை யடைக்கச் சென்றதென்பது , 


* உரகன் வாய்க்கீண்ட மாதவன் போல 
மண்ணகழ்ந் தெடுத்து வருபுனல் வையைக் 
கூலஞ் சுமக்கக் கொற்றாளாகி 
நரைத்தலை முதியொளிடித்தடு கூலி கொண் 
டடைப்பது போலவுடைப்பது கோக்கி . 

என்றதாலுணர்க . 


( 100 ) 


கார்வாழி வாழி மறைவேள்வி சைவங் ககனபுரி 
யூர் வாழி வாழி யுமைபட்டி நாத ரொளிர் கடுக்கைத் 
தார்வாழி வாழி யடியார் தென்பேரையந் தாதிபடிப் 
போர்வாழி வாழி மணிநீ றெழுத்தைந்தும் பூதலத்தே . 


திருப்பேரூர்க் கலித்துறையந்தாதி 


மூலழம் , உரையும் முற்றுப் பெற்றன . 


* கல்லாடம் 49 . 


MAHAMAHOPADHYAYA 


பக்கம். 


வரி. 


பிழை . 


திருத்தம் . 


பேரைப . 


2 30 நன்னூல் பெயரியல் 60 தொல் , சொல்லதிகாரம் வே 

ற்றுமை மயங்கியல் 106 . 
30 
31 

திகிரி , 
32 
9 8 விடு 
is | 21 | கோத்திரம் 

கேத்திரம். 
18 3,4 - தந்திரி 

தந்தரி . 
18 32 | இடத்து 

அகத்து . 
2 ) 8 காளத்தார் 

காளத்தர் . 
20 26 பாதாம்புயம் 

பதாம்புயம் . 
23 

28 பேரை 
2 18 பேரூரும் 

பேரூரையும் . 
26 2323 | செல்வத்தையும் 

செல்வமும் 
297 
29 16 
41 17 திருவடிகளையும் திருவடிகளையும் - எங்கட்கு - 

எங்கட்கு . 
42 18 கோபத்தையும் கோபமும் . 
42 | 20 பேரை - 

பேரை பரமன் 
48 18 
54 2 விட்டுணும் 

விட்டுணுவும். 
9 | இதென்னை 

இஃதென்னை . 
57 10 - பேதமை 

பேதமை ! 
65 ) 9 | போதம் 

போ தத்து . 
66 

நல்ல 
68 1818 முதியொ 

முதியோ, 


ஏறி 


எறி 


மன ம 


மன 


ன . 


57 


28 


நல . 


